பாரதியும்‌ உலகமும்‌ 


செந்தமிழ்ச்‌ செல்வர்‌ 
ம. ப. பெரியசாமித்‌ தூரன்‌ 





முதற்‌ பதிப்பு: ஜூன்‌, 1979 


திருநாவுக்கரசு தயாரிப்பு 


விலை ரூ. 6.00 


உலகத்து மனிதர்கள்‌ எல்லோரும்‌ ஓரே ஜாதி 
யிரறாஇ வாக்கு 


மாருதி பிரஸ்‌, 172, பீட்டர்ஸ்‌ ரோடு, சென்னை-600 014. 





நா. மகாலிங்கம்‌ 
( தலைவர்‌--பாரதியார்‌ சங்கம்‌ ) 


குமிழ்‌ நாட்டுக்‌ கவிஞர்‌ பரம்பரை மிக நீண்ட பரம்பரை. 
அவர்கள்‌ எல்லோரும்‌ உலகம்‌ ஓன்றே என்று நம்பி 
வலியுறுத்தி வந்தவர்கள்‌; வருகிறவர்கள்‌. 

“பாதும்‌ ஊரே; யாவருங்‌ கேளிர்‌? என்றவர்‌ தமிழ்‌ 
நாட்டுக்‌ கவிஞர்‌. எல்லா ஊரும்‌ என்னுடைய ஊரே; 
எல்லா மக்களும்‌ என்‌ உறவினர்களே என்று கணியன்‌ 
பூங்குன்றனார்‌ பெருமிதத்துடன்‌ பேசுஒருர்‌. 

“உலகம்‌ என்பது உயர்ந்தோர்‌ மேற்றே; நிகழ்ச்சி அவர்‌ 
கட்டு ஆகலான”? என்கிறது தொல்காப்பியம்‌. உலகம்‌ 
என்பது உயர்ந்தவர்களைத்தான்‌ குறிப்பிடும்‌. காரணம்‌ அவர்‌ 
களால்தான்‌ உலகம்‌ நல்வாழ்வு பெற்று வருகிறது என்இிரூர்‌ 
தொல்காப்பியர்‌. 

““பண்புடையார்ப்‌ பட்டுண்டு உலகு அதுஇன்றேல்‌ 

மண்புக்கு மாய்வது மன்‌” 
பண்புடைய பெருமக்கள்‌ வாழ்வதால்‌ இந்த உலகம்‌ இயங்கக்‌ 
கொண்டிருக்கி றது. இல்லாவிட்டால்‌ இது பூமிக்குள்‌ புகுந்து 
அழிந்து போய்விடும்‌ என்று அழுத்தமாகச்‌ சொல்கிருூர்‌ 
திருவள்ளுவர்‌. 

“உண்டால்‌ அம்ம இவ்வுலகம்‌ 

பிறர்க்கென வாழுஈர்‌ உண்மையானே”” 
என்று புறநானூறு பேசுகிறது. 

தனக்கென வாழாமல்‌ பிறருக்காகவே வாழும்‌ சான்றோர்‌ 
களால்தான்‌ இந்த உலகம்‌ நிலைத்திருக்கிறது என்று அந்த 
பூறநானூற்றுப்‌ புலவர்‌ பேசுஇரூர்‌. 


[47 


நம்‌ புலவர்கள்‌ எல்லாரும்‌ கடவுள்‌ அனுபவம்‌ உடைய 

வார்கள்‌. கடவுள்‌ அனுபவம்‌ பெற்ற அவர்கள்‌ எதையும்‌ 
உலகக்‌ கண்ணோட்டத்துடன்தான்‌ பார்க்கிறார்கள்‌. 

“உலகு எலாம்‌ உணர்ந்து ஓதற்கு அரியவன்‌”” 
என்கிறார்‌ சேக்கிழார்‌. 

“உலகம்‌ யாவையும்‌ தாம்‌ உளவாக்கலும்‌” 
என்று பாடுகிறார்‌ கம்பர்‌. 

“அங்கு இங்கு எனாதபடி எங்கும்‌ பிரகாசமாய்‌ ஆனந்த 
என்று வேண்டுகிருர்‌ தாயுமானவர்‌. [| மூர்த்தியாகி 

“உலகம்‌ எலாம்‌ போற்ற ஒளி வடிவனாகி'' 
என்கிறார்‌ இராமலிங்க அடிகள்‌. 


இவ்வாறு எல்லாவற்றையுமே உலகமாகப்‌ பார்‌.த்தவார்கள்‌ 
நமது கவிஞர்கள்‌. அந்த ஒப்பற்ற கவிஞர்‌ பரம்பரையில்‌ 
வந்தவார்‌ கவிஞர்‌ பாரதியார்‌. 


பாரதியார்‌ ஒரு தேசிய மகாகவி. பாரதகு நாட்டின்‌ 
அடிமை ஆட்சியை நீக்க வெற்றி முரசு கொட்டிய வீரக்கவி. 
ஆனால்‌ அவர்‌ அதற்குள்‌ மட்டும்‌ நின்றுவிடவில்லை. உலக 
மெங்கும்‌ உலாவுஇரர்‌. 

“இதன்‌ காரணமாக பாரதி தன்‌ நாடு வாழ விரும்புவது 
போலவே, உலகமும்‌ வாழவேண்டுமென்று ஆசைப்படுகிரர்‌. 


“கூட்டி மானுடச்‌ சாதியை ஒன்றெனக்‌ 
கொண்டு வையம்‌ முழுதும்‌ பயனுறப்‌ 
பாட்டிலே அறங்காட்டு எனுமோர்‌ தெய்வம்‌” 

என்று பாடுகிரூர்‌, 


பாரதிக்கு உலக மக்கள்‌ எல்லாருமே ஓரே சாதி; ஒரே 
குலம்‌; ஓரே குடும்பம்‌. அவர்‌ இந்தியா என்றோ, சீனர்‌ 
என்றோ, ௬ஷ்யார்‌ என்றோ, அமெரிக்கர்‌ என்றோ பார்க்கவில்லை. 
உலகத்து மக்கள்‌ அத்தனை பேரையும்‌ ஒரே வயிற்றில்‌ பிறந்த 
சகோதரராகவே பாவிக்‌இருர்‌. 


“நான்‌ சாதி பேதத்துக்கு நண்பன்‌ அல்ல; இத்தியர்கள்‌ 
எல்லாரும்‌ அல்லது இந்துக்கள்‌ எல்லாரும்‌ ஒரே சரத என்ற 


9! 


சாதாரண இங்கிலீஷ்‌ படிப்பாளிகளின்‌ கொள்கையை நான்‌ 
ஆதரிக்கவில்லை. உலகத்து மனிதர்கள்‌ எல்லாரும்‌ ஒரே 
சாதி. *வசுதைய குடும்பம்‌” என்ற பத்ருஹரியின்‌ கொள்கை 
யைத்‌ தழுவியுள்ளேன்‌”” என்கிறார்‌. 
இத்துடன்‌ நிற்கவில்லை? இன்னும்‌ மேலே போகிருர்‌. 
**பசாப்‌ பொருளைப்‌ பேச நான்‌ துணிந்தேன்‌! 
கேட்கா வரத்தை கேட்க நான்‌ துணிந்தேன்‌! 
மண்மீதுள்ள மக்கள்‌, பறவைகள்‌, 
விலங்குகள்‌, பூச்சிகள்‌, புற்பூண்டு, மரங்கள்‌ 
யாவும்‌ என்‌ வினையால்‌ இடும்ுப தீர்ந்தே 
இன்பமுற்று அன்புடன்‌ இணங்கி வாழ்ந்திடவே 
செய்தல்‌ வேண்டும்‌ தேவ தேவா!” 
என்று இறைவனை இறைஞ்சுகின்றார்‌ பாரதி. அவருடைய 
விரிந்து பரந்த உள்ளத்துக்கு இதைவிட வேறு எதைச்‌ 
சொல்வது. 
இந்த உலகப்‌ பார்வை பாரதிக்கு இருந்த்தால்தான்‌ தன்‌ 
நாட்டு விடுதலையுடன்‌, உலக விடுதலையையும்‌ விரும்புகிறுர்‌. 
இத்தாலி தேசத்தின்‌ விடுதலைக்காகப்‌ போராடிய 
மாஜினியைப்‌ பாராட்டி வாழ்த்துகிறார்‌. மாஜினி தன்‌ தாய்‌ 
நாட்டை விடுவிக்க எடுத்துக்கொண்ட சபதத்தை உணர்ச்சி 
கொப்பளிக்கத்‌ தம்‌ பாட்டிலே வடித்துக்‌ காட்டுகிருர்‌. 
உலகில்‌ சர்வாதிகாரம்‌ ஒழிந்து மக்களாட்சி மலர்ந்தால்‌, 
பாரதியின்‌ உள்ளம்‌ புளகாங்கிதம்‌ அடைகிறது. கம்பீரமாக 
அதை வாழ்த்திப்‌ பாடுகிறார்‌. 
ருஷ்ய நாட்டில்‌ ஜார்‌ மன்னனின்‌ கொடிய ஆட்சி ஓழிந்து, 
குடிமக்கள்‌ சொன்னபடி, குடி வாழ்வு மேன்மையுற, குடிமை 
நீதி ஆங்கே தோன்றிய செய்தியைக்‌ கேட்டவுடன்‌, பாரதிக்கு 
மகிழ்ச்சி தாங்கவில்லை. உடனே துள்ளிக்‌ குதித்து எழுகருர்‌. 
எழுச்சி பொங்க அதை வரவேற்றுப்‌ பாடுகிறார்‌. 
மாகாளி பராசக்தி உருசிய 
நாட்டினில்‌ கடைக்கண்‌ வைத்தாள்‌! அங்கே: 
“ஆகா” என்று எழுந்ததுபார்‌ யுகப்புட்சி! 
கொடுங்கோலன்‌ அலறி வீழ்ந்தான்‌! 
வாகான தோள்புடைத்தார்‌ வானமரர்‌ 
பேய்களெல்லாம்‌ வருந்திக்‌ கண்ணீர்‌ 


1] 


போகாமல்‌ கண்புகைந்து மடிந்தனவாம்‌ 
வையகத்தீர்‌ புதுமை காணீர்‌! 
என்று வீரமுழக்கம்‌ செய்கிறார்‌ பாரதி. 


ரஷ்யப்‌ புரட்சி பாரதியாருக்கு ஏதோ தன்‌ நாட்டுக்குச்‌ 
சம்பந்தமில்லாத நிகழ்ச்சியாகத்‌ தோன்றவில்லை. உலக 
வரலாற்றில்‌ ரஷ்யப்‌ புரட்சியை மாபெரும்‌ சம்பவமாக, 
பொன்‌ ஏடாகக்‌ கருதுகிறார்‌. மனித சமுதாயத்தின்‌ மலர்ச்சிக்கு 
அதை ஒரு திருப்பு முனையாகக்‌ காண்கிறார்‌. அதனால்தான்‌ 
ரஷ்யப்‌ புரட்சி என்று சொல்லாமல்‌ *யுகப்புரட்ச!”” என்்‌ஒிருர்‌. 


ரஷ்யப்‌ புரட்சியால்‌ உலகத்துக்கே நன்மை ஏற்படப்‌ 
போகிறது என்று எழுதுகிறார்‌. “பூமியில்‌ நல்ல யுகம்‌ 
தோன்றப்‌ போகிறது, மனித சாதி முழுவகிற்கும்‌ விடுதலை 
உண்டாகப்போகிறது, ரஷ்யாவில்‌ ஏற்பட்ட புரட்சியானது 
இனி வரப்‌ போகின்ற நற்சமுதாயத்தின்‌ நல்‌ அடையாளங்‌ 
களில்‌ ஒன்று. பூமி தூளாகாது. மனிதர்கள்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ செய்துவரும்‌ அநீதி தூளாகும்‌'” (பாரதி தமிழ்‌ 
பக்கம்‌ 194-185) என்று அறுதியிட்டு உறுதி கூறுகிறார்‌. 


உலகத்தில்‌ எங்கேனும்‌ விடுதலை முழக்கம்‌ கேட்கிறபோது, 
மக்கள்‌ ஆட்சி மலர்கிறபோது, அநீதி அழுகிறபோது ஆனந்தக்‌ 
கூத்தாடியவர்‌ பாரதி; அதே சமயம்‌ ஒரு நாடு அக்கரமமாக 
ஆக்கிரமிக்கப்படும்போது அதை எதிர்த்துக்‌ குரல்‌ கொடுக்‌ 
கிறார்‌. ஆக்கரமிப்புக்கு்ள்ளான  நாட்டுக்காகக்‌ கண்ணீர்‌ 
வடிக்கிருர்‌. 


ஜெர்மன்‌ கெய்சர்‌, சக்திவாய்ந்த தன்‌ படையின்‌ மூலமாக 
பெல்ஜியத்தை ஆக்கிரமித்துக்கொள்கிறான்‌. சின்னஞ்சிறு 
நாடான பெல்ஜியம்‌ ஜெர்மனியுடன்‌ எதிர்த்துப்‌ போராடு 
கிறது; தோற்றுவிடுகிறது; ஜெர்மனிக்கு அடிமை நாடாகப்‌ 
போய்விடுகிறது. அதன்‌ வீரம்‌ பாரதியைக்‌ கவர்கிறது. எந்த 
நாடும்‌ தன்‌ சுதந்திரத்துக்காக இப்படித்தான்‌ போராட 
வேண்டும்‌ என்று உணர்கிறார்‌. அந்த உணர்வு அவர்‌ இதயத்‌ 
தில்‌ இருந்து பொங்கி வருகிறது. 
“அறத்தினால்‌ வீழ்ந்துவிட்டாய்‌ 
அன்னியன்‌ வலியனாகி 
மறத்தினால்‌ வந்து செய்த 
வன்மையைப்‌ பொறுத்தல்‌ செய்வாய்‌ 


2 


முறத்தினால்‌ புலியைத்தாக்கும்‌' 
மொய்வரைக்‌ குறப்பெண்போலத்‌ 

திறத்தினால்‌ எளியையாகிச்‌ 
செய்கையால்‌ உயர்ந்து நின்றாய்‌”” 


என்று வீழ்ந்துவிட்ட பெல்ஜியத்தைப்‌ பாராட்டுகிறார்‌ பாரதி. 
அவருடைய உலகப்‌ பார்வைக்கு இதைவிட என்ன அத்தாட்சி 
வேண்டும்‌! 
வறுமையை பாரதி மிக ஆவேசமாகச்‌ சாடுகிறார்‌. தன்‌ 
நாட்டில்‌ மட்டும்‌ வறுமை ஓழிந்தால்‌ போதாது? உலக 
மெங்கும்‌ அதை ஓழித்துவிடவேண்டுமென்று முழக்கமிடுகிறார்‌. 
“வயிற்றுக்குச்‌ சோறிடவேண்டும்‌---இங்கு 
வாழும்‌ மாந்தருக்கெல்லாம்‌ 
பயிற்றிப்‌ பலகல்வி தந்து--இந்தப்‌ 
பாரை உயர்த்திட வேண்டும்‌” 
என்று பறைசாற்றுகிறார்‌. 


பாரதி உலகை நேசிக்கிறார்‌. உலகெங்கும்‌ சமாதானம்‌ 
நிலவ வேண்டுமென விரும்புகிறார்‌. உலக மக்கள்‌ ஒருவருக்‌ 
கொருவர்‌ உடன்‌ பிறந்தவர்களைப்போல்‌ பழச வரழ வேண்டு 
மென்கிறூர்‌. 
உடன்‌ பிறந்தார்களைப்‌ போல--இவ்‌ 
உலகில்‌ மனிதர்‌ எல்லாரும்‌ 
இடம்‌ பெரிதுண்டு'வையத்தில்‌---இதில்‌ 
ஏதுக்குச்‌ சண்டைகள்‌ செய்வீர்‌ 
என்கிறார்‌. 
பாரதி தமிழகத்தில்‌ வாழையடி வாழையாக வத்து 
கொண்டிருக்கும்‌ உலக மகா கவிகளின்‌ பரம்பரையைச்‌ 
சேர்ந்தவர்‌. 
தமிழ்‌ நாட்டைத்‌ தட்டி எழுப்பிய வீரர்‌ பாரதி. அவர்‌ 
குரலைக்‌ கேட்டு எழுந்த எண்ணற்ற வாலிபர்களில்‌ இரு. பெரிய 
சாமித்‌ தூரனும்‌ ஒருவர்‌. 


1929ஆம்‌ ஆண்டில்‌ சென்னை மாநிலக்‌ கல்‌ லூரியில்‌ படித்துக்‌ 
கொண்டிருக்கும்போதே தூரன்‌ அவர்களுக்குப்‌ பாரதியாரிடம்‌ 
பக்தி ஏற்பட்டுவிட்டது. “பாரதி பைத்தியம்‌”? என்று சிறப்புப்‌ 
பெயரும்‌ அப்போதே அவருக்குக்‌ கடைத்‌ குது. 


4 


கல்லூரியில்‌ படிக்கும்‌ அந்த நாட்களிலேயே திரு. பெரிய 
சாமித்‌ தூரன்‌ பாரதியாரின்‌ எழுத்துக்களை எல்லாம்‌ சேர்த்து 
வெளியிட வேண்டுமென்று ஆர்வமுடன்‌ தொண்டாற்றினார்‌. 

மகாகவி பாரதியார்‌ 1905ஆம்‌ ஆண்டு முதல்‌ 192/ஆம்‌ 
ஆண்டுவரை பதினாறு அண்டுகள்‌ சுதேசமித்திரன்‌ பத்திரிகை 
யில்‌ எழுதிய கட்டுரைகளை, கவிதைகளை எல்லாம்‌ சேகரிக்கும்‌ 
பணியில்‌ உற்சாகமாக ஈடுபட்டார்‌. 


பாரதியிடம்‌ கொண்ட பக்தி ஒன்றையே மூலதனமாகக்‌ 
கொண்டு சுதேசமித்திரன்‌ ஆசிரியர்‌ திரு. சி. ஆர்‌. சீனிவாசன்‌ 
அவர்கள்‌ நன்மதிப்பைப்‌ பெற்றார்‌. இதனால்‌ பதினாறு ஆண்டு 
களாகச்‌ சுதேசமித்திரன்‌ பத்திரிகைகளில்‌ தொடர்ந்து வெளி 
வந்த பாரதியின்‌ எழுத்துக்களைத்‌ தொகுப்பதற்கு அவர்‌ 
அனுமதி கிடைத்தது. 

பதினுறு அண்டுகளில்‌ வெளியான சுதேசமித்திரன்‌ 
தினசரிப்‌ பத்திரிகை, வாரம்‌ ஒருமுறை வெளியான சுதேசமித்‌ 
தரன்‌ வாரப்‌ பத்திரிகை, இவற்றின்‌ தாள்களை ஒவ்வொன்ருகப்‌ 
பரிசோதித்து பாரதியாரின்‌ கட்டுரைகளை எல்லாம்‌ தொகுப்பது 
சுலபமான காரியமா? இரு. பெரியசாமித்தூரன்‌ மிகுந்த 
உற்சாகத்துடன்‌ ஈடுபட்டு பாரதியின்‌ கட்டுரைகளைத்‌ தொகுத்‌ 
தார்‌. பாரதியாரோடு நெருங்கிப்‌ பழகிய திரு. பரலி ௪. 
நெல்லையப்பர்‌, இரு. பி. ஸ்ரீ. ஆகிய அறிஞர்களை அணுகி, அவர்‌ 
களிடமிருந்து பல அரிய செய்திகளைச்‌ சேர்த்தார்‌. இவை 
களை எல்லாம்‌ சேர்த்து பாரதி தமிழ்‌” என்ற பெரிய நூலை 
1952ஆம்‌ ஆண்டிலேயே வெளியிட்டார்‌. 

கல்லூரி வாழ்க்கையில்‌ **வனமலர்‌ சங்கம்‌!” என்ற 
சங்கத்தை இரு. பெரியசாமித்‌ தூரன்‌ ஆரம்பித்தார்‌. அதில்‌ 
நாட்டு விடுதலை, சுதேசி இயக்கம்‌, தமிழ்‌ இலக்கியம்‌ ஆகிய 
வற்றில்‌ ஈடுபாடுள்ள அன்பர்கள்‌ அங்கத்தினர்களாக 
இருந்தார்கள்‌. இந்தச்‌ சங்கத்தின்‌ சார்பில்‌ *பித்சன்‌? என்ற 
பத்திரிகையை வெளியிட்டார்‌. அதில்‌ பாரதியின்‌ கட்டுரை 
களை வெளியிட்டார்‌. 

பிற்காலத்தில்‌ “தமிழ்க்‌ கலைக்‌ களஞ்சியத்தின்‌? பிரமத 
ஆசிரியராக இருந்து அருமையான தொண்டு ஆற்றினார்‌. 
இந்திய மொழிகளில்‌ தமிழ்‌ மொழியில்தான்‌ முதன்‌ முதலில்‌ 
ஆங்கிலத்தில்‌ உள்ளதுபோலக்‌ கலைக்களஞ்சியம்‌ . பத்துத்‌ 
தொகுதிகளாக வெளிவந்தது. இந்தத்‌ தொண்டைச்‌ றப்‌ 
பாகச்‌ செய்தவர்‌ இரு. பெரியசாமித்‌ தூரன்‌, 


2 


பெரியவர்களுக்குத்‌ தமிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகத்தின்‌ மூலமாக 
கலைக்களஞ்சியம்‌ வெளியிட்டதுபோல, குழந்தைகளுக்காகவும்‌ 
கலைக்களஞ்சியம்‌ பத்துத்‌ தொகுதிகள்‌ வெளியிட்டார்‌. 


குமிழ்‌ வளர்ச்சிக்காகவே தம்‌ வாழ்நாட்களை! பயன்‌ 
படுத்தி வரும்‌ பேராசிரியர்‌ திரு. பெரியசாமித்‌ தூரல்‌ சிறந்த 
கவிஞர்‌, *நல்ல எழுத்தாளர்‌, காந்தியவாதி, கொங்கு நாடு 
தந்த தமிழ்‌ அறிஞர்‌. 


மாணவப்‌ பருவத்தில்‌ பூத்த அவருடைய பாரதி பணி 
இப்பொழுது வளர்ந்து மணம்‌ வீசுகிறது. பேன்மேலும்‌ 
இடைவிடாது அவர்‌ பாரதியை ஆய்ந்து வருகிறுர்‌. 
.கதும்முடைய நீண்ட நாள்‌ அனுபவத்துடன்‌ பாரதியின்‌ 
நூல்களைப்‌ பகுத்தும்‌, தொகுத்தும்‌ வெளியிடும்‌ பணியில்‌ 
இப்போது ஈடுபட்டிருக்கிறார்‌. மகாகவியின்‌ மணிவாக்குகளைப்‌ 
பன்முகநோக்கில்‌ ஆராய்ந்து, பற்பல தலைப்புகளில்‌ நூல்களாக 
வெளியிட்டு வருகிருர்‌. 


“பாரதியும்‌ உலகமும்‌* என்ற தலைப்பில்‌ பாரதியாரின்‌ 
பாடல்களையும்‌, கட்டுரைகளையும்‌ இந்த நூலில்‌ விரித்து 
வெளியிட்டிருக்கிறார்‌. 


இன்றைக்கு உலகில்‌ இருக்கும்‌ பல்வேறு பிரச்சினைகளையும்‌ 
பற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே மகாகவி பாரதியார்‌ 
சிந்தித்து, அவைகளைத்‌ தீர்ப்பதற்குத்‌ தக்க வழிகளையும்‌ 
காட்டியிருக்கிறார்‌. அதைப்‌ படிக்கும்போது அவருடைய 
தர்க்க தரிசனத்தை எண்ணி வியக்கவேண்டி இருக்கிறது. 
அவருடைய எண்ணங்கள்‌ எல்லாம்‌ இன்னும்‌ எழுத்திலேயே 
இருப்பதை எண்ணி ஏங்கவும்‌ வேண்டி. இருக்கிறது. 


இர. பெரியசாமித்‌ தூரன்‌ அவர்கள்‌ தாம்‌ வெளியிடும்‌ 
பாரதியின்‌ நூல்களின்‌ ஓவ்வொரு தொகுப்பிலும்‌ சிறப்பான 
ஆய்வுக்‌ கட்டுரைபோல ஒரு முன்னுரை மட்டும்‌ எழுதியிருக்‌ 
இருர்‌. 

இன்று பெரியசாமித்‌ தூரன்‌ அவர்களுக்கு மகாகவி 
பாரதியாரின்‌ எழுத்துக்களைத்‌ திறனாய்வு செய்யும்‌ ஆற்றலும்‌ 
அனுபவமும்‌ நிறைய இருக்கிறது. ஆகவே இனி வரும்‌ 
பாரதியின்‌ நூல்களில்‌ முன்னுரையுடன்‌ மட்டும்‌ இல்லாமல்‌, 
பாரதியின்‌ கட்டுரைகளையும்‌ கவிதைகளையும்‌ பற்றித்‌ 
தன்னுடைய ஆய்வுக்‌ கருத்துக்களையும்‌ ஆங்காங்கே அவர்‌ 
கொடுத்தால்‌, எதிர்காலத்தில்‌ இலக்கியத்‌ இறனாய்வு செய்யும்‌ 


6 


மாணவர்களுக்கு மிகவும்‌ பயன்‌ உள்ளதாக இருக்கும்‌ என்று 
கருதுகிறேன்‌. 


நல்ல நூல்களை வெளியிடுவதையே இலட்சியமாகக்‌ 
கொண்ட வானதி திருநாவுக்கரசு அவர்கள்‌ திரு. பெரிய 
சாமித்‌ தாரனின்‌ பாரதியார்‌ நூல்களை வெளியிடுவதால்‌, அந்த 
நூல்கள்‌ தமிழ்கூறும்‌ நல்லுலகம்‌ எங்கும்‌ வேகமாகப்‌ பரவு 
வதற்கும்‌ வாய்ப்பாக இருக்கும்‌ என்று நம்புகிறேன்‌. 

குமிழ்‌ மக்கள்‌ ஒவ்வொருவருடைய வீட்டிலும்‌ இருக்க 
வேண்டிய நூல்கள்‌ திரு, பெரியசாமித்‌ தூரன்‌ அவர்கள்‌ 
தொகுத்திருக்கும்‌ பாரதியார்‌ நூல்கள்‌. 


வாழ்க மகாகவி பாரதியார்‌! வளர்க இரு. பெரியசாமித்‌ 
தூரன்‌ தமிழ்ப்பணி/ 


சென்னை-600 086. 
2௦3-070, 


21, போயஸ்‌ தோட்டம்‌ டத 
நா. மகாலிங்கம்‌ 


41. 
22 
74. 
74, 
14. 
20. 


77. 
14. 


பொருளடக்கம்‌ 


அணிந்துரை--திரு. நா. மகாலிங்கம்‌ 
முன்னுரை--ம. ப. பெரியசாமித்‌ தூரன்‌ 


பார தியார்‌ கவிதைகள்‌ 


காணி நிலம்‌ 

நல்லதோர்‌ வீணை 

விநாயகர்‌ நான்மணி மாலை (அகவல்‌) 
விநாயகர்‌ நான்மணி மாலை (விருத்தம்‌) 
ஹே காளீ! 

பகைவனுக்கு அருள்வாய்‌ 

ரசு 

சகண்ணன்‌---என்‌ தந்‌ைத 

திரு வேட்கை 


- வெள்ளைத்‌ தாமரை 


காட்சி முதற்கிளை--இன்பம்‌ 
விடுதலை 

இந்தியாவின்‌ அழைப்பு 
பெல்ஜியம்‌ நாட்டிற்கு வாழ்த்து 
புதிய ௬ுஷியா 

ஐய பேரிகை 


பார தியார்‌ உரை௩டை 


உயிரின்‌ ஒலி 
லோகோபகாரம்‌ 


பக்கம்‌ 
11 


2௦ 
26 
20 
27 
28 
28 
௮09 
24 
27 
20 
40 
41 
42 
4 
47 
40 


20 
ட்‌ 


79. 


௮0. 
2, 
22. 
444 
24. 
௮0. 
206. 
27, 
268. 
29. 
20. 
21. 
22. 
24. 
24. 
22. 
26. 
27 
28. 
209. 


40. 
கீ], 
42. 


8 


உலகத்துக்கு நல்லுபதேசம்‌ செய்ப நாமே 

குகுதியுடையோர்‌ 
ஹிந்து தர்மம்‌ 
ஜாதி - | ட 
ஜாதி - [| தக்க 
ஸ்ரீ ரவீந்திரர்‌ திக்விஜயம்‌ கா்‌ 
செல்வம்‌ - | 
செல்வம்‌ - [| 
பழைய உலகம்‌ 
வாசக ஞானம்‌ 
அமிர்தம்‌ தேடுதல்‌ 
நேசக்‌ கக்தியாரின்‌ மூடபக்தி ம்‌ 
பூகோள மஹாயுத்தம்‌ ச 
மண்ணுலகம்‌ ட 
சீனாவிலே பிரதிநிதியாட்சு முறைமை 
ஐப்பானுக்கு ஹிந்து உபதேசிகள்‌ அனுப்புதல்‌ ... 
திரான்சுவால்‌ இந்தியரின்‌ கஷ்டம்‌ த 
ரூஸ்வெல்ட்‌ அதிபரும்‌ ஐப்பானும்‌ ககக 
பாரஸீக தேசத்தில்‌ பிரதிநிதி ஆட்சி முறைமை... 
துருக்கியின்‌ நிலை க 
பாரஸீகத்துக்கு ஸெளக்ய காலம்‌ 
ஐர்லாந்துக்கு ஸ்வதந்த்ரம்‌ கொடுக்க 

மாட்டோம்‌ 

நாகரிகத்தின்‌ ஊற்று ர்‌ 
கிரேக்க தேசத்தின்‌ ஸ்திதி ப்‌ 
வி 


66 


௦9 
61 
642 
60 
8ம்‌ 
709 
82 
102 
105 
709 
112 
116 
121 
124 
726 
728 
120 
122 
124 
127 


128 
746 
740 
1௦0 


முன்னுரை 


ஐமிழ்‌ நாட்டையும்‌, தமிழ்‌ மொழியையும்‌ புகழ்ந்து 
எழுதி, அவற்றின்‌ பெருமையைத்‌ தெளிவாக எடுத்துக்‌ 
சாட்டி. பாரதியார்‌ தமிழ்‌ மக்களைத்‌ தட்டி. எழுப்புகின்றார்‌. 
விடுதலைப்‌ போருக்கு ஆயத்தமாகும்படி. துணிச்சல்‌ 
கொள்ளச்‌ செய்கின்றார்‌. இவற்றையெல்லாம்‌ பாரதியும்‌ 
குமிழசமும்‌ என்ற நூலில்‌ பார்த்தோம்‌. 


பாரதியாருடைய பார்வை தமிழ்‌ நாட்டோடு மட்டும்‌ 
நின்றுவிடவில்லை. தமிழ்‌ நாட்டைப்‌ புகழ்ந்து பேசுகின்ற 
அதே மூச்சில்‌ அவர்‌ பாரத தேசத்தையும்‌ போற்றுகின்ரூர்‌. 
குமிழ்‌ நாடு பாரத தேசத்தில்‌ இணை பிரிக்க முடியாத பகுதி 
என்றும்‌, பாரத தேசத்தின்‌ பெருமைகளிலும்‌ சிறுமைகளி 
லும்‌ தமிழ்‌ நாடும்‌ பங்கு கொள்ளுகின்றது என்றும்‌ 
தெளிவாகக்‌ காட்டுகின்றார்‌. 


முப்பது கோடி, முகமுடையாள்‌ உயிர்‌ 
மொய்ம்புற ஒன்றுடையாள்‌--இவள்‌ 

செப்பு மொழி பதினெட்டுடையாள்‌ எனில்‌ 
சிந்தனை ஒன்றுடையாள்‌ 


என்று ஐயத்திற்கு இடமில்லாமற்‌ பாடுகின்ரூர்‌. 


வெள்ளிப்‌ பனிமலையின்‌ மீதுலாவுவோம்‌ அடி. 
மேலைக்‌ கடல்‌ முழுதும்‌ கப்பல்‌ விடுவோம்‌ 


என்று பாரதியார்‌ பாடும்போது அவர்‌ எத்தசைய பரந்த 
உள்ளத்தோடு பரவசமாசப்‌ பாடுகின்றார்‌ என்பதை 
எண்ணி மெய்‌ சிலிர்க்கின்றோம்‌. 


10 


பாரத தேசம்‌ பாரதியாரூடைய சனவில்‌ எப்படி. ஒரே 
நாடாச உருவெடுக்கின்றது என்பதை பாரதியும்‌ பாரத 
தேசமும்‌ என்ற நூலில்‌ பார்த்தோம்‌. 

பாரதியாருடைய எண்ணங்களையும்‌, அசைகளையும்‌ 
நிறைவேற்றியிருந்தால்‌ இதற்குள்‌ பாரதம்‌ ஒரு மகத்தான 
தேசமாக அகியிருக்கும்‌. 

அங்கு தொழிள்‌ உண்டு, 

அனால்‌ சாதிப்‌ பிரிவுகள்‌ இல்லை. 

எல்லாத்‌ கோழிலும்‌ சமமாக மதிக்கப்படும்‌--ஏற்றத்‌ 
தாழ்வு இல்லை. 

பெண்களுக்குச்‌ சம உரிமை உண்டு; அவர்கள்‌ ஆண்‌ 
சளோடு போட்டி. போட்டுக்‌ கொண்டு எல்லாத்‌ டுதாழில்‌ 
களும்‌ செய்து நாட்டை உயர்த்துவார்கள்‌. 

பல சமயங்கள்‌ உண்டு; ஆனால்‌ அவற்றிற்குள்ளே பூசல்‌ 
இராது. 

பொய்‌ மதச்‌ சடங்குகள்‌, குருட்டு நம்பிக்கைகள்‌ 
அடியோடு மறைந்துவிடும்‌. 

இறைவன்‌ ஒருவனே. அவனுக்கு ஒவ்வொருவனும்‌, 
ஓவ்வொருத்தியும்‌ தனக்கு விருப்பமான வடிவில்‌ பெயர்‌ 
வைத்து வணங்கலாம்‌. 

இந்தியா உலகுக்கு வழிகாட்டியாக அமையும்‌, 

இதுவே பாரதியாரின்‌ கனவு. அந்தக்‌ எனவை அற்புத 
மான, உணர்ச்சி மிக்க சவிகைகவலிலும்‌ உரை நடையிலும்‌ 
அவர்‌ வடித்து தமக்களித்திருக்கிறார்‌. 

பாரதியாருடைய பரந்த நோக்கம்‌ பாரத தேசத்தோடு 
மட்டும்‌ நின்று விடவில்லை. 


1 


தாம்‌ பிறந்த தமிழ்‌ நாடு, தாம்‌ பிறந்த பாரததேசம்‌ 
இவற்றை தோக்குவதோடு உலகத்தையும்‌ அவர்‌ மறந்து 
விடவில்லை. ஏறு, ஏறு, ஏறு; மேலே, மேலே, மேலே! 
என்று எழுதுகிறாரே அவரே மேலே மேலே ஏறி வானில்‌ 
நின்று உலசனைத்தையும்‌ தமது பார்வையிலே ஒருமை 
உணர்ச்சியோடு பார்க்கருர்‌!. 

தமிழ்‌ நாடு வாழ்ச என்று எழுதியவர்‌ பாரத மணிக்‌ 
திருநாடு வாழ்ச என்று எழுதியவர்‌ இப்பொழுது உலசம்‌ 
வாழ்ச என்று முழங்குகிறார்‌. 

அவருடைய உள்ளமும்‌ பார்வையும்‌ அப்படி. விரிந்து 
விட்டன. 

“ஜாதி இரண்டொழிய வேறில்லை” என்ற பழந்‌ 
த.மிழ்‌ வாக்கியத்தை வேதமாகக்‌ கொள்‌ என்று தமிழருக்கு 
பாரதியார்‌ அறிவுரை கூறுகின்றார்‌. 

இட்டார்‌ பெரியோர்‌; இடாதார்‌ இழிகுலத்தோரர்‌ 
என்று அவர்‌ ஜாதி வகுக்கிறார்‌; '*ஜாஇகள்‌ இல்லையடி. 
பாப்பா” என்ற கருத்தையே இது வலியுறுத்துகின்றது. 

தமிழர்கள்‌ அனைவரும்‌ ஓரே ஜாதி என்பார்‌ 
பாரதியார்‌. 

“ஒரு ஜாதி, ஓர்‌ உயிர்‌; பாரத தாட்டிலுள்ள முப்பது 
கோடி. ஜனங்களும்‌ ஒரு ஜாதி” என்று பாரத தேசத்தைப்‌ 
பற்றிக்‌ கூறவந்த விடத்து இவ்வாறு கூறுவார்‌ பாரதியார்‌. 
பார்க்க: ஆறில்‌ ஒரு பங்கு--முசவுரை;) 

பாரத ஜாதி ஓரேஜாதி; பிரிக்க முடியாதது; அழிவில்‌ 
லாகுது. 

என்று இதே கருத்தை அவா்‌ மேலும்‌ வலியுறுத்து 
இன்ருர்‌. 

இப்பொழுது பாரதியார்‌ உலகத்தைப்‌ பார்க்கிருர்‌. 
பார்த்து என்ன சொல்லுகிரர்‌? 


12 


மானுடச்‌ சாதி ஒன்று; மனத்திலும்‌, உயிரிலும்‌, 
தொழிலும்‌ ஒன்றே ஆகும்‌! 

விடுதலை என்ற நாடகத்தில்‌ இவ்வாறு தெளிவுபடுத்து 
கிருர்‌ பாரதியார்‌. 

உன்னுடைய ஆத்மாவும்‌, 

உலகத்தினுடைய ஆத்மாவும்‌ ஓன்று. 

நீ, நான்‌, முதலை, ஆமை, ஈ, கருடன்‌, கழுதை 
எல்லோரும்‌ ஓரே உயிர்‌. அந்த உயிரே தெய்வம்‌. 

(இனி என்ற கட்டுரையில்‌) 

இந்த உணர்வு மலரும்‌ போதுதான்‌, *“மண்ணுலகத்து 

மானுடன்‌ தன்னைக்‌ சட்டிய தளையெலாம்‌ சிதறுக”” என்று 

பிரமதேவன்‌ இந்திரனுக்குக்‌ கட்டளையிடுவதாச அவர்‌ 
எழுதுகிறுர்‌. 

'“வாழ்ச தந்‌ைத; மானுடர்‌ வாழ்க” என்று அக்நி 
வாழ்த்துகிறான்‌. 

“உண்மை வாழ்ச௪,. உலகமோங்குக,. இது செடுக, 
தஇறமை வளர்க'” என்று மற்றவர்கள்‌ வாழ்த்தெடுக்‌ 
கிறார்கள்‌. அ விடுதலை--நாடகம்‌. 

பாரதியாருக்கு இவ்வாறு பாடத்‌ தோன்றுகிறது. 

இந்தப்‌ பரந்த உள்ளுணர்வின்‌ விளைவாகவே, 

“பகைவனுக்கு அருள்வாய்‌'' என்ற பாட்டுப்‌ பிறக்‌ 
கின்றது. 

இது மட்டுமல்ல. 

மண்ணில்‌ யார்க்கும்‌ துயர்‌ இன்றிச்‌ 

செய்வேன்‌ (ஹே கரளி)) 


என்றும்‌, 


22 


வல்லமை தாராயோ?---இந்த 
மாநிலம்‌ பயனுற வாழ்வதற்கே (நல்லதோர்‌ வீணை) 
என்றும்‌, 
பாட்டுத்‌ திறத்தாலே---இ வ்வையத்தைப்‌ 
பாலித்திட வேண்டும்‌ (காணி நிலம்‌) 
என்றும்‌ சனிந்துருகிப்‌ பாடுகின்றார்‌. 
பாரதியார்‌ திருமகளைப்‌ போற்றுகின்றார்‌. செல்வம்‌ 
எல்லாம்‌ அருளும்படி. வேண்டுகின்றார்‌. 
எதற்காக? 
தம்முடைய நலத்துக்காசவா? தாம்‌ வாழ்வதோடு, 
இல்லையென்ற கொடுமை---உலகில்‌ 
இல்லையாக வைப்பேன்‌ (திருவேட்லை) 
என்ூரரர்‌. 


மனித இனத்தை மட்டும்‌ பாரதியார்‌ சிந்தையிற்‌ 
சொண்டிருக்கவில்லை. வாடிய பயிரைக்‌ சண்டபோதெல் 
லாம்‌ வாடினேன்‌ என்று ஆன்மநேய ஒருமைப்பாட்டுணர்ச்‌ 
சியைப்‌ பறை சாற்றிய அருட்ஜோதி இராமலிங்க வள்ள 
லாரைப்‌ போல பாரதியாருடைய உள்ளம்‌ எல்லா உயிரினங்‌ 
களின்‌ மேலும்‌ அன்பு கொள்ளுகின்றது. 

இந்த உணர்வு மேலோங்கிய போதுதான்‌, 

மண்மீதுள்ள மக்கள்‌, பறவைகள்‌ 

விலங்குகள்‌, பூச்சிகள்‌, புல்பூண்டு, மரங்கள்‌ 

யாவுமென்‌ வினையால்‌ இடும்பை தீர்ந்தே 

இன்பமுற்‌ றன்புடன்‌ இ.ணந்து வாழ்ந்திடவே 

செய்தல்‌ வேண்டும்‌ தேவ தேவா! 


என்று புதுவை மணக்குள விநாயகர்‌ நான்மணி 
மாலையிலே பாடுகிருர்‌. 


74 


இதேதே உணர்வோடுதான்‌, 
காக்கை குருவி எங்கள்‌ ஜாதி--நீள்‌ 
கடலும்‌ மலையும்‌ எங்கள்‌ கூட்டம்‌ 
என்ற பாடலும்‌ அற்புதமாகப்‌ பிறக்கின்றது. 


இந்த நேரத்திலே பாரதியார்‌ இமய மலையின்‌ உச்சியி 
லிருந்து 

நோக்கும்‌ திசையெலாம்‌ நாமன்றி வேறில்லை ; 

கோக்க நோக்கக்‌ களியாட்டம்‌ 

என்று கர்ஜனை புரிகின்றார்‌. 

அப்படி, அவருடைய உள்ளம்‌ பொங்கி வழிந்து 
உணர்ச்சிவெள்ளம்‌ சரை புரண்டோட எல்லாவ ற்றையும்‌ 
ஒருமை உணர்வோடு நோக்கிக்‌ சவிதை பொழிகின்ரூர்‌. 


அனால்‌ பாரதியார்‌ வெறும்‌ சனவு காணும்‌ சவிஞரல்ல; 
சனவிலேயே உள்ளத்தைப்‌ பறிகொடுத்து அவர்‌ நின்று 
விடவில்லை. 

அடுத்த சணத்திலே யதார்த்த நிலையைப்‌ பார்க்கரூர்‌. 
அவர்‌ உள்ளம்‌ பல முனைகளில்‌, பல சேரணங்கசளில்‌ 
பொருத்தி வைக்கப்‌ பெற்ற சண்ணாடி. போன்றது. 


இமயமலை உச்சியிலிருந்து அடிவாரத்திற்கு வருகிருர்‌. 
வந்து மண்ணுலசையும்‌ இங்கு வாழும்‌ மக்களின்‌ பிரத்‌ 
தியட்௪ நிலையையும்‌ காண்‌ ூருர்‌. 


ஞான ரதத்திலேறிக்‌ கந்தர்வலோகத்திற்கும்‌ ஒரு 
கணத்திலே பாரதியார்‌ செல்லுவார்‌. மறு சணத்திலே மண்‌ 
ணுலகத்திற்கு வந்து இங்குள்ள உண்மை நிலையையும்‌ தெளி 
வாசக்‌ காண்பார்‌. 

சண்டு “என்ன உலசமடா, இந்த மண்ணுலசம்‌! 
ஒழியாத ஏமாற்று, ஓழியாத வஞ்சனை, ஓழியாத சவலைச்‌, 


272 


ஸாரமில்லை. ஸத்துக்‌ கிடையாது; உள்ளூரப்‌ பூச்சியரித்துக்‌ 
குழலாய்‌ இருக்கும்‌ வாழ்க்கை” என்று மனங்சசந்து 
பேசுகின்றார்‌. 

இவ்வாறு மனங்கசந்து பேசிய பாரதியார்‌ உலசத்‌ 
தைத்‌ துறந்து, மக்களினத்கதை விட்டு நீங்கப்போய்‌ விட்‌ 
டாரா? மக்களை வெறுத்து விட்டாரா? இல்லவே இல்லை. 

யதார்த்த நிலையை நன்கு புரிந்து கொண்டு எங்‌ 
கெங்கு கொடுமை ஓங்குகிறதோ அங்கெல்லாம்‌ அக்‌ கொடு 
மையைச்‌ சாடித்‌ தமது வலிமையான சவிகைக்‌ குரலாலும்‌ 
உரை நடைக்‌ குரலாலும்‌, பேச்சுக்‌ குரலாலும்‌ சண்டனம்‌ 
தெரிவித்து ௮க்‌ கொடுமையை ஓழிக்கப்‌ பாடுபடுகின்றார்‌. 
இதில்‌ அவர்‌ சேரர்வடைந்ததே இல்லை. 


இந்த உணர்வின்‌ அடிப்படையிலேதான்‌ பாரத 
தேசத்தை அடிமைப்‌ படுத்தி வறுமைக்கும்‌, யிணிக்கும்‌? 
பஞ்ச த்திற்கும்‌ உள்ளாக்கிய அங்கிலேயர்‌ ஆட்சியை 
எதிர்த்து முழங்கினார்‌; பெல்ஜிய நாட்டிற்கு வாழ்த்துப்‌ 
பாடினார்‌; புதிய ரஷியாவில்‌ கலியுகம்‌ விழுந்து கிருதயுகம்‌ 
எழமுச என்று ஆசி கூறினார்‌. 

லர்லாந்து, கிரீஸ்‌, பாரஸீசம்‌, துருக்கி முதலான தாடு 
களுக்கு, பிரிட்டனும்‌, நேசக்‌ சட்சியாரும்‌ இழைத்த அநீ 
தியை வன்மையாசக்‌ சண்டிக்கிறார்‌. இங்ஙனம்‌ சண்டிப்பது 
மறைமுகமாக பாறத மக்களுக்கு ஆங்கிமலயார்‌ செய்து 
வந்த அக்கிரமங்களை எடுத்துக்காட்டி, அவர்களை எதிர்த்துப்‌ 
போராடி. விடுகலை பெறத்தரண்டுவத ற்குப்‌ பயன்‌ பட்டா 
லும்‌ அது ஒன்றே பாரதியாரின்‌ நோக்சமாக இருக்கவில்லை. 

பாரதியார்‌ உலக அரசியல்‌ நடைமுறைசளை எவ்வளவு 
நுட்பமாக அந்தக்‌ காலத்திலே ஆரரய்ந்து மக்களுக்குத்‌ 
குமது இந்தியா வார இதழின்‌ மூலமாக எடுத்து விளக்‌ 
கினார்‌ என்பதை நாம்‌ காண்கிறோம்‌. உலகத்து நாடுகளின்‌ 


76 


போக்கை ஓட்டியே இந்தியாவின்‌ போக்கும்‌ அமைய 
வேண்டி. வரும்‌ என்ற உண்மையை அக்‌ காலத்திலேயே 
பாரதியார்‌ தமது தொலை நோக்கால்‌ உணர்கின்ளார்‌. 


1927 ஆம்‌ அண்டு செப்டம்பரோடு பாரதியாரின்‌ பேனா 
ஓய்வு பெற்று விடுகிறது, அதற்குப்‌ பின்னால்‌ 1921 டிசம்பரி 
லும்‌ 1922 ஆம்‌ அண்டு ஜனவரறியிலும்தான்‌ சத்யாக்றஹ 
இயக்கம்‌;நேருக்கு நேர்‌ அந்நிய ஆட்சியோடு மோதி சுமார்‌ 
முப்பதினாயிரம்‌ பேர்‌ சிறை சென்றூர்கள்‌. 7982 இன்‌ 
தொடக்க காலத்திலேயே செளரி செளரா வன்முறை 
நிகழ்ந்து விட்டதால்‌ காந்தி அடிகள்‌ யாரும்‌ எதிர்‌ பார்க்‌ 
காத வகையில்‌ இயக்கத்தை நிறுத்தி விடுகரர்‌. 


இந்த இயக்கத்திற்கு ஆயத்தம்‌ செய்யப்‌ பல மாதங்‌ 
களாகி இருக்கலாம்‌. அப்பொழுதுதான்‌ 7920இல்‌ அஹிம்‌ 
சைக்‌ கொள்கையின்‌ சிறப்பைப்பற்றி காந்திஜி தமது 
புகழ்‌ பெற்ற விளக்கக்‌ சட்டுரையை எழுதுகின்றார்‌? 


“கோழைத்தனமா ஹிம்சையா இவற்றில்‌ எது மேலா 
னது என்று கேட்டாலும்‌, இவற்றில்‌ எதை மேற்கொள்ள 
லாம்‌ என்று வினவினாலும்‌ ஹிம்சையே மேல்‌ என்று 
கூறுவேன்‌. தனது தன்‌ மாத்னதை இழந்து கோழை போல 
நடத்து கொள்வதைக்‌ காட்டிலும்‌ போர்க்‌ கருவி கொண்டு 
தமது மானத்தை இந்தியா காப்பாற்றிக்‌ கொள்ளுவதே 
சிறந்தது என்று நான்‌ விரும்புவேன்‌. ஆனால்‌ அஹிம்சை 
வழி ஹிம்சை வழியைவிட மிக உன்னதமானது என்று 
நான்‌ நம்புகிறேன்‌. கண்டனையை விட மன்னிப்புத்தான்‌ 
ஆண்மையின்‌ இலக்கணம்‌.... உடம்பின்‌ வலிமையால்‌ 
மட்டும்‌ சக்தி பிறப்பதில்லை. மன உறுதியாலேயே அள 
வற்ற சக்தி பிறக்கின்றது...... பண்பட்ட மக்களின்‌ வழியே 
அஹிம்சையாகும்‌. விலங்குகளுக்கும்‌ சடைப்பட்ட மனித 


77 


னுக்சே ஹிம்சையின்‌ வழி ஏற்றது. அவன்‌ மிருக பலத்‌ 
தையே நம்பி வாழ்கிறான்‌. 

நயத்தக்க நாகரிசம்‌ அடைந்தவர்கள்‌ இதைவிட 
உயர்ந்த நெறியைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. இவர்கள்‌ ஆன்‌ 
மாவின்‌ சக்தியைக்‌ சடைப்பிடிக்க வேண்டும்‌, அஹிம்சை 
வழியைக்‌ சண்டு பிடித்த ரிஷிகள்‌ நியூட்டனைவிட உயர்ந்த 
மேதைகள்‌.” 


என்று இவ்வாறு காந்தியடிகள்‌ தமது அஹிம்சைக்‌ 
கொள்கையை விளக்குவதை பாரதியார்‌ தமது நுட்பமான 
சவிதை உள்ளத்தால்‌ முன்பே கண்டு 'வாழ்க நீ எம்மான்‌” 
என்ற பாடலைப்‌ பாடியிருக்கிறார்‌. 
தன்னுயிர்‌ போலே தனக்கழி வண்ணும்‌ 
பிறனுயிர்‌ தன்னையும்‌ கணித்தல்‌ 
மன்னுயி ரெல்லாம்‌ கடவுளின்‌ வடிவம்‌ 
கடவுளின்‌ மக்களென்‌ றுணர்தல்‌ , 
இன்ன மெய்ஞ்‌ ஞானத்‌ துணிவினை மற்றாங்கு 
இழிபடு போர்‌, கொலை, தண்டம்‌ 
பின்னியே கிடக்கும்‌ அரசிய லதனில்‌ 
பிணத்‌ திடத்‌ துணிந்தனை பெருமான்‌! 
இவ்வாறு பாரதியார்‌ பாடுகின்றார்‌. விடுதலை இயக்கம்‌ 
காந்தியடிகளின்‌ தலைமையில்‌ மேலும்‌ மேலும்‌ வலுப்‌ 
பெற்ற காலத்தில்‌ பாரதியார்‌ வாழ்ந்திருந்தால்‌ அவருடைய 
அரசியல்‌ கொள்கை மேலும்‌ தெளிவடைந்திருக்கும்‌; அதே 
சமயத்தில்‌ அந்த இயக்கத்திற்கு வலிமை ஊட்டும்வகசையில்‌ 
பல பாடல்களை இயற்றி இருப்பார்‌ என்று நம்பலாம்‌. 
தேசியசாங்குிரஸின்‌ மாநாடுகள்‌ ஒவ்வோர்‌ 
ஆண்டிலும்‌ இந்தியாவின்‌ பல பாசங்களிலே நடைபெற்‌ 
றதைப்‌ பலரும்‌ அறிவார்கள்‌. ஒவ்வோர்‌ மாநாடும்‌ முன்‌ 
னடந்ததை விஞ்சும்‌ படியாச அமைந்தன. ஐவாஹஷர்லால்‌ 


18 


நேரு 7927இல்‌ இந்திய அரசியலில்‌ நுழைந்து மக்களெல்‌ 
லாம்‌ பரவசமடையும்படி. தொண்டாற்றினார்‌. தீர்மானங்‌ 
கள்‌ நிறைவேற்றும்‌ நேரம்‌ வரும்போது அயல்நாட்டுக்‌ 
கொள்சைகளைய்பற்றிய தீர்மானத்தை உருவாக்கும்படி. 
பண்டி. தநேருவிற்சேவிட்டு விடுவார்சகளாம்‌.ஏனெனில்‌ அவர்‌ 
ஒருவர்தான்‌ உலசக்கண்ணோேட்டத்தோடு பல நாடுகளின்‌ 
வார்த்தமானங்களை உன்னிப்பாகக்‌ சவனித்து வருவாராம்‌. 
அவருக்கு நமது நாட்டின்‌ சதிமோட்சம்‌ மற்ற உலக நாடு 
களின்‌ போக்கோடு பின்னிக்கிடக்கின்றது என்கிற உணர்வு 
மிகுந்திருந்தது. 

பாரதியார்‌ நடத்திய இந்தியா வார இதழ்‌ 7906 ஆம்‌ 
அண்டு ஏப்ரல்‌ திங்களில்‌ தொடங்சப்‌ பெற்றது. அது 1910 
மார்ச்சுக்‌ தங்களோடு நின்று விடுகிறது. 

அந்தக்‌ காலத்திலேயும்‌ சரி, சுதேசமித்திரனில்‌ 
மீண்டும்‌ எழுதும்‌ வாய்ப்புக்‌ கிடைத்த போதும்‌ சரி, 
பின்னால்‌ அந்த நாளிதழிலேயே உதவி ஆசிரியராக இரண்‌ 
டாம்‌ முறையாச அமர்ந்த போதும்‌ சரி உலக நடைமுறை 
களைக்‌ கூர்ந்து சவனித்து அவற்றைப்பற்றியெல்லாம்‌ தமிழ்‌ 
மக்களுக்கு எளிதில்‌ விளங்குமாறு பாரதியார்‌ எழுதுகின்றார்‌. 

பாரசீக தேசத்திலே பிரதிநிதி ஆட்சி முறைமையைப்‌ 
பற்றி இந்தியா வார இதழில்‌ எழுதுவார்‌ (16 மார்ச்‌ 1907); 
சீனாவிலே பிரதிநிதி ஆட்சி முறைமையைப்‌ பற்றி எழுது 
வார்‌ 8 செப்டம்பர்‌ 1906); ரூஸ்வெல்ட்‌ அதிபரும்‌ 
ஜப்பானும்‌ என்று கட்டுரை தட்டுவார்‌ (8 டிசம்பர்‌ 1906); 
ஐப்பானுக்கு ஹிந்து உபதேசிகள்‌ அனுப்புதல்‌ சவனிக்கப்‌ 
படவேண்டிய விஷயம்‌ என்று தெளிவு படுத்துவார்‌ 
(10 தவம்பர்‌ 1906); ஐர்லாந்தைப்பற்றிப்‌ பரிவோடு எழுது 
வார்‌; துருக்கியின்‌ நிலையை அதே கட்டுரையில்‌ எடுத்துக்‌ 
கூறுவார்‌ (15 நவம்பர்‌1920); கிரேக்க தேசத்தின்‌ ஸ்திதியை 
விவரிப்பார்‌. (19 நவம்பர்‌ 1920) 


709 


இவ்வாறு பாரதியார்‌ எழுதுவதைக்‌ சாணும்போது 
நமக்சே வியப்பாச இருக்கிறதல்லவா? இன்று நம்மிடையே 
உலவிவரும்‌ தமிழ்‌ நாளிதழ்சளைப்‌ பாருங்கள்‌. அநேகமாக 
உலச நடைமுறைகளைப்‌ பற்றி ஒன்றுமே இராது. ஏதாவது 
நில நடுக்கம்‌ அல்லது விமான விபத்து என்று மட்டும்‌ 
வரும்‌. அயல்‌ நாடுகள்‌ எவ்வாறு இயங்குகின்றன என்ற 
குசவல்களைக்‌ காண இயலாது. 


பாரதியார்‌ அன்று உலச நடைமுறைகளைக்‌ கூர்ந்து 
நோக்கி எழுதியது அவருடைய மனிதாபிமானம்‌ என்ற 
பரந்த நோக்கிலே முக்கியமாக எழுந்த தாகும்‌. 

லார்டுகர்ஸன்‌ இந்திய வைஸ்ராயாச 7899 முதல்‌ 7905 
வரை இருந்தவர்‌; வங்காளப்‌ பிரிவினைக்குக்‌ சாரணமா 
யிருந்து அதை அமல்‌ செய்தவர்‌; பல அநீதிகளைச்‌ செய்த 
வார்‌. இவரைப்‌ பற்றி காரசாரமாசக்‌ சண்டித்து பாரதி 
யார்‌ தமது இந்தியா வார இதழிலே எழுதியிருக்கிரூர்‌. 
இருந்தாலும்‌ இவருடைய மனைவியார்‌ இறந்த காலத்தில்‌ 
பாரதியார்‌ தமது அனுதாபத்தைத்‌ தெரிவிக்கத்‌ தவற 
வில்லை. 


லார்டுகர்ஸனும்‌ அவரது மூன்று குழந்தைகளும்‌ 
அடையக்‌ கூடிய துக்கத்தை நினைக்கும்போது எவரும்‌ 
பரி தாபம்‌ அடையக்‌ கூடும்‌” என்று தமது இந்தியா வார 
இத.நில்‌ எழுதியுள்ளார்‌. 


“உலகத்து மனிதர்கள்‌ எல்லோரும்‌ ஒரே ஜாதி, இந்தச்‌ 
சண்டையில்‌ (முதல்‌ உலக யுத்தத்தில்‌ இத்தனை ஐரோப்‌ 
பியர்‌ அநியாயமாக மடிகிறார்களே என்று நான்‌ கண்ணீர்‌ 
சிந்தியதுண்டு. இத்தனைக்கும்‌ சுதேசியத்திலே கொஞ்சம்‌ 
அழுத்தமானவன்‌. அப்படியிருந்தும்‌ ஐரோப்பியர்‌ மடிவதில்‌ 
எனக்கு சம்மதம்‌ கிடையாது. எல்லா மனிதரும்‌ ஓரே 
வகுப்பு” 


20 


இவ்வாறு தமிழ்‌ நாட்டின்‌ விழிப்பு என்ற கட்டுரை 
யிலே 25 ஜனவரி 1978-ல்‌ பாரதியார்‌ எழுஇபுள்ளார்‌. 
இவருடைய மனிதாபிமானத்தைக்‌ காட்ட வேறு எடுத்துக்‌ 
காட்டு வேண்டுவதே இல்லை. 


மேலும்‌ உலகத்தின்‌ குருவாச நல்வழிசாட்ட பாரத 
தேசம்‌ மிகுந்த தகுதியுடையது என்று பாரதியார்‌ திண்ண 
மாச நம்புகிருர்‌. உலகத்துக்கு உபதேசம்‌ செய்ய நாமே 
தகுதியடையவர்கள்‌”” என்று அவர்‌ கூறுகின்றார்‌. 


“இந்தியா ஐரோப்பியரைக்கூடக்‌ கொல்ல விரும்பூவ 
தில்லை. திருத்த விரும்புகிறது” என்று அவர்‌ தெளிவாச 
எழுதியுள்ளார்‌ (பார்க்க-- பூகோள மஹாயுத்தம்‌). 


“அடக்கம்‌, பொறுமை, ஜீவகாருண்யம்‌ என்ற குணங்‌ 
களே உண்மையான நாசரிசத்தையும்‌ நித்யலீவனையும்‌ 
விளைக்கும்‌. இப்படி, நூற்றுக்கணக்கான ஹிந்து தர்மக்‌ 
கொள்கைகளை நாம்‌ உலகத்தார்‌ சேட்சகு முழங்குவதற்கு 
இதுவே நல்ல தருணம்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ மனித ஸமூசம்‌ 
அழிந்து போகாமல்‌ அகைக்‌ காப்பாற்றி நல்ல வழியிலே 
சேர்க்கக்‌ கூடிய ஜாதியார்‌ நம்மைத்‌ தவிர, வேறு யாரு 
மில்லை. சண்ணைத்‌ திறந்து பூ மண்டல முழுவதையும்‌ ஓரே 
பார்வையாகப்‌ பார்த்தால்‌ நான்‌ சொல்வது உண்மை 
என்பது தானே விளங்கும்‌.” 

இவ்வாறு ஹிந்து தர்மம்‌ என்ற சட்டுரையிலே 59 
நவம்பர்‌ 1917ல்‌ பாரதியார்‌ எழுதுகின்ளூர்‌. 

மேலும்‌ அக்‌ சட்டுரையிலே போர்க்கருவிசலின்‌ 
பயனின்மை குறித்து அதிசயிக்கத்‌ தக்கவாறு எழுதுகிருர்‌; 

“நாம்‌ இன்று நூறு ஸப்மரீன்‌ வைத்துக்‌ கொண்டு 
பிறருடைய கப்பல்களைக்‌ தகர்த்தால்‌, நாளை மற்றொரு 
ஜாதியார்‌ ஆயிரம்‌ ஸப்மரீன்‌ சட்டி நம்முடைய சப்பல்‌ 


2. 


சளை நொறுக்கிப்‌ போடுவார்கள்‌; பாம்பைக்‌ கொ ஓரு 
கீரிப்பிள்ளை யுண்டு. பசை பசையை வளர்க்கும்‌. 

“தீராது ஆவலும்‌, அவஸரமும்‌, ஓயாத பரபரப்பும்‌ 
உள்ள ஜ்வர வாழ்க்கை நாகரிக மாட்டாது. சரியான 
நாகரிகத்துக்குச்‌ சாந்தியே ஆதாரம்‌ யந்திரப்‌ பீரங்‌ஃ களும்‌, 
ஸப்மரீன்சளும்‌ நாகரிகத்துக்கு அடையாளமல்ல...... 
அவை மனுஷ்யனுக்குப்‌ பலமல்ல, துணையல்லன; அவை 
மனுஷ்யனுக்குப்பகை. மனுஷ்யனையும்‌ அவன்‌ நாகரிகத்தை 
யும்‌ அழிக்கும்‌ குணமுடையன.”” 

அணுகுண்டுப்‌ பூதம்தோன்றி மானிடஇனமே அழிந்து 
போகுமோ என்று அஞ்சுகின்ற இந்‌ நாளில்‌ பாறதி 
யாருடைய எச்சரிக்கை மிகப்‌ பயனுடையதாகும்‌; ஆழ்ந்து 
சிந்திக்கத்‌ தக்கதாகும்‌. 

: இப்பொழுது மனிதார்‌ ஒருவருக்கொருவர்பயப்படுவது 
தான்‌ அதிகம்‌”” என்று பாரதியார்‌ 82 செப்டம்பர்‌ 1976-ல்‌ 
எழுதினார்‌. 

இன்று இந்த பயம்‌ பல நூறு மடங்கு அதிகரித்‌ 
துள்ளது. 

'“உலச முழுவதும்‌ ஒரே குடும்பத்தைப்‌ போல்‌ வாழக்‌ 
கூடாதா?” என்று அதே கட்டுரையில்‌ (லோகோபகாரம்‌) 
பாரதியார்‌ கேட்கிருூர்‌. 

பாரதியார்‌ விழைகின்ற அந்தக்‌ குடும்பத்திலே சாதி 
யின்‌ பெயராலும்‌, சமயத்தின்‌ பெயராலும்‌, நிறத்தின்‌ பெய 
ராலும்‌ எந்த விதமான பிரிவினைகளும்‌ இருக்காது. இந்த 
ஆசையை முரசு என்ற கவிதையிலே அவர்‌ தெளிவாகக்‌ 
காட்டுகின்றார்‌. 


சாதிக்‌ கொடுமைகள்‌ வேண்டாம்‌---அன்பு 
தன்னில்‌ செழித்திடும்‌ வையம்‌ 


22 
என்றும்‌ 


தெய்வம்‌ பல பல சொல்லிப்‌--பகைத்‌ 
தீயை வளர்ப்பவர்‌ மூடர்‌ 


என்றும்‌ 


வெள்ளை நிறத்தொடு பூனை--எங்கள்‌ 
வீட்டில்‌ வளருது கண்டீர்‌ 
பிள்ளைகள்‌ பெற்றதப்‌ பூனை- அவை 
பேருக்‌ கொரு நிறமாகும்‌ 


எந்த நிற மிருந்தாலும்‌--அவை 
யாவும்‌ ஒரே தரமன்றோ? 


என்றும்‌ அவர்‌ எழுதுகிறார்‌. முரச ஓர்‌ அற்புதக்‌ 
சவிதைமணி. பாப்பாப்‌ பாட்டு குமந்தைக்கு. முரச 
எல்லாருக்கும்‌. 


ஒரே குடும்பம்‌ போல்‌ வாழலாகாதா? என்ற வினாவில்‌ 
எத்தனை ஏக்கம்‌ பொதிந்து கிடக்கிறது! நன்றாக எண்ணிப்‌ 
பாருங்கள்‌. இதுவே தமிழகத்தின்மீது பொதியமலை அளவு 
அன்பு, பாரத தேசத்தின்மீது இமயமலை அளவு அன்பு, 
உலகத்தின்‌ மீது வானளவில்‌ அன்பு என்று தமது அன்பை 
விரிவுபடுத்தி விசுவரூபம்‌ எடுக்கச்‌ செய்து கொண்டிருக்கும்‌ 
நமது சவிஞருக்கு மனிதகுலம்‌ செய்யக்‌ கூடிய நன்றி 
யாகும்‌. 


பாரதிழும்‌ பாரததேசமும்‌ என்ற நூலைப்‌ போலவே 
இந்த நூலிலும்‌ சென்னை நியூசெஞ்சுரிபுக்‌ ஹவுஸ்‌ நிறுவனத்‌ 
தூரர்‌ அரிதில்‌ முயன்று இரு இளசைமணியன்‌ அவர்களின்‌ 
உதவியோடு வெளியிட்டுள்ள பாரதிதரிசனம்‌ என்றநூலின்‌ 
முதல்‌ இரண்டு பாசங்களிலிருந்தும்‌ சில சட்டுரைசளை 


2௮ 


அவர்கள்‌ அனுமதியுடன்‌ சேர்த்திருக்கியேன்‌. கட்டுரை 
சளின்‌ அடியிலும்‌ நன்றி தெரிவித்திருக்கியேன்‌. 

இங்கும்‌ எனது நன்றியை அவர்களுக்குத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்கிறேன்‌. 

நான்‌ பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட பாரதி 
தமிழ்‌ என்ற நூலிலிருந்தும்‌ சில சட்டுரைசகளை இங்கு 
சேர்த்துள்ளேன்‌. 

என்றும்‌ நிலை பெற்றிருக்க வேண்டிய மனிதகுலத்தின்‌ 
பெயரால்‌ நான்‌ கேட்கிறேன்‌. ௮ணுயுசம்‌ தோன்றிய பிறகு 
யுத்தம்‌ என்பது பெரிய மூடத்தனம்‌. மஹாபாரதகாலத்‌ 
திலேயே இதை இந்தியா நன்கு உணர்ந்து கொண்டது. 
உலகம்‌ உணர்வது அவசரத்திலும்‌ அவசரம்‌. 


வணக்கம்‌ 


ம. ப. பெரியசாமித்தூரன்‌ 


பாரதியார்‌ கவிதைகள்‌ 
1. காணி நிலம்‌ 


காணி நிலம்‌ வேண்டும்‌--பராசக்தி 
காணி நிலம்‌ வேண்டும்‌;---அங்கு 

தூணில்‌ அழகுியதாய்‌--நன்மாடங்கள்‌ 
துய்ய நிறத்தினதாய்‌--அந்தக்‌ 

சாணி நிலத்தினிடையே--ஓர்‌ மாளிசை 
கட்டித்‌ தரவேண்டும்‌; அங்கு 

சேணியருகினிலே--தென்னைமரம்‌ 
கீற்று மிளநீரும்‌, 

பத்துப்‌ பன்னிரண்டு--கென்னைமரம்‌ 
பக்கத்திலே வேணும்‌---நல்ல 

முத்துச்‌ சகடர்போலே--நிலாவொளி 
முன்பு வரவேணும்‌;---அங்கு , 

சத்துங்‌ குயிலோசை--சற்றே வந்து 
காதிற்‌ படவேணும்‌; என்றன்‌ 

சித்தம்‌ மகிழ்ந்திடவே---நன்றாயிளந்‌ 
தென்றல்வர வேணும்‌. 

பாட்டுக்‌ சலந்திடவே-.அங்கேயொரு 
பத்தினிப்‌ பெண்வேணும்‌)--எங்கள்‌ 

கூட்டுக்‌ களியினிலே--சவிதைக்ள்‌ 
கொண்டுதர வேணும்‌;--அந்தக்‌ 

காட்டு வெளியினிலே,--அம்மா! நின்றன்‌ 
காவலு ற வேணும்‌;--என்றன்‌ 

பாட்டுத்‌ திறக்தாலே--இவ்வையத்தைப்‌ 
பாலித்திட வேணும்‌. 

பர. உ 


206 
2. நல்லதோர்‌ வீணை 


நல்லதோர்‌ வீணைசெய்தே-- அதை 

நலங்கெடப்‌ புழுதியில்‌ எறிவதுண்டோ? 
சொல்லடி, சிவசக்தி!--எனைச்‌ 

சுடர்மிகும்‌ அறிவுடன்‌ படைத்துவிட்டாய்‌, 
வல்லமை தாராயோ--இந்த 

மாநிலம்‌ பயனுற வாழ்வதற்கே? 
சொல்லடி, சிவசக்கஇ-..நிலச்‌ 

சுமைமென வாழ்ந்திடப்‌ புரிகுவையேோ? 


விசையுறு பந்தினைப்போல்‌--உள்ளம்‌ 
சளேண்டிய படிசெலும்‌ உடல்கேட்டேன்‌, 
நசையறு மனங்கேட்டேன்‌-- நித்தம்‌ 
நவமெனச்‌ சுடர்தரும்‌ உயிர்கேட்டேன்‌, 
தசையீனைத்‌ இசுடினும்‌- சிவ 
சக்தியைப்‌ பாடும்நல்‌ அசங்கேட்டேன்‌, 
அசைவறு மதிகேட்டேன்‌,-- இவை 
அருள்வதில்‌ உனக்கெதுந்‌ தடையளததோர? 


3. விநாயகர்‌ நான்மணி மாலை 


அகவல்‌ 


பேசாப்‌ பொருளைப்‌ பேசநான்‌ துணிந்தேன்‌, 
கேட்கா வரத்தைக்‌ கேட்கநான்‌ துணிந்தேன்‌; 
மண்ம துள்ள மக்கள்‌, பறவைகள்‌ , 
கீலங்குகள்‌, பூச்சிகள்‌, பும்பூண்டு, மரங்கள்‌; 
யாவுமென்‌ வினையால்‌ இடும்பை தீர்ந்த, 


27 


இன்பமுற்‌ றன்புடன்‌ இணங்கிவாழ்ந்‌ திடவே 
செய்தல்‌ வேண்டும்‌, தேவ தேவா! 

ஞானா காச த்து நடுவே நின்றுநான்‌ 

“பூமண்ட லத்தில்‌ அன்பும்‌ பொறையும்‌ 

விளங்குக; துன்பமும்‌, மிடிமையும்‌, நோவும்‌, 70 


சாவும்‌ நீங்கிச்‌ சார்ந்தபல்‌ லுயிரெலாம்‌ 
இன்புற்று வாழ்க்‌” என்பேன்‌! இதனை நீ 
இருச்செவி கொண்டு திருவுளம்‌ இரங்கி, 
“அங்ஙனே யாகுக்‌ என்பாய்‌ ஐயனை! 


இந்நாள்‌ இப்பொழு தெனக்கிவ்‌ வரத்தினை 15 


அருள்வாய்‌; ஆதிமூலமே! அநந்த 
சக்தி குமாரனே! சந்திர மவுலீ! 
நித்தியப்‌ பொருளே! சரணம்‌ 
சரணம்‌ சரணம்‌ சரணமிங்்‌ குனக்சே, 


4. விநாயகர்‌ நான்மணி மாலை 


விருத்தம்‌ 


வாழ்க புதுவை மணக்குளத்து 
வள்ளல்‌ பாத மணிமலரே! 
அம்ச உள்ளம்‌ சலனமிலாது! 
அசண்ட வெளிக்கண்‌ அன்பினையே 
சூழ்க! துயர்கள்‌ தொலைந்திடுக! 
தொலையா இன்பம்‌ விளைந்திடுக! 
வீழ்க! சலியின்‌ வலியெல்லாம்‌! 
கிருத யுசந்கான்‌ மேவுகவே, 


௮0 
9. ஹே காளீ! 


எண்ணி லாத பொருட்குவை தானும்‌ 
ஏற்றமும்‌, புவி யாட்டுயும்‌ ஆங்கே 
விண்ணில்‌ ஆதவன்‌ நேர்ந்திடும்‌ ஒளியும்‌ 
வெம்மை யும்பெருந்‌ திண்மையும்‌ அறிவும்‌, 
கண்ணி லாவீன்‌ அமைதியும்‌ அருளும்‌, 
குருவள்‌ இன்றென தன்னை யென்காளீ; 
மண்ணி லார்க்குந்‌ துயரின்றிச்‌ செய்வேன்‌; 
வறுமை யென்பதை மண்மிசை மாய்ப்பேன்‌. 7 
தானம்‌ வேள்வி தவங்கல்வி யாவும்‌ 
குரணி மீதில்‌ நிலைபெறச்‌ செய்வேன்‌; 
வானம்‌ மூன்று மழைதரச்‌ செய்வேன்‌, 
மாறிலாத வளங்கள்‌ கொடுப்பேன்‌; 
மானம்‌ வீரியம்‌ ஆண்மை நன்னேர்மை 
வண்மை யாவும்‌ வழங்குறச்‌ செய்வேன்‌, 
ஞான மோங்கி வளர்ந்திடச்‌ செய்வேன்‌; 
நான்வி ரும்பிய காளி தருவாள்‌. 2 


௦. பகைவனுக்கு அருள்வாய்‌ 


பகைவனுக்‌ கருள்வாய்‌ நன்னெஞ்சே! 
பசைவனுக்‌ கருள்வாய்‌! 


புகை நடுவீனில்‌ கீயிருப்பதைப்‌ 
பூமியிற்‌ கண்டோமே--நன்னெஞ்சே! 
பூமியிற்‌ கண்டோமே. 
பகை நடுவினில்‌ அன்புரு வானநம்‌ 
பரமன்‌ வாழ்கின்றான்‌-- நன்னெஞ்சே! 
பரமன்‌ வாழ்கின்றான்‌. (பசைவ) 


29 


சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடுஞ்‌ 

செய்தி யறியாயோ?--நன்னெஞ்சே! 
குப்பையிலே மலர்‌ சொஞ்சுங்‌ குருக்கத்திக்‌ 

கொடி. வளராதோ2--.நன்னெஞ்சே! (பசைவ) 


உள்ள நிறைவிலோர்‌ கள்ளம்‌ புகுந்திடில்‌ 
உள்ளம்‌ நிறைவாமோ_,--நன்னெஞ்சே 
தெள்ளிய தேனிலோர்‌ சிறிது நஞ்சையும்‌ 
சேர்த்தபின்‌ தேனாமோ2- நன்னெஞ்சே! (பகை) 


வாழ்வை நினைத்தபின்‌ தாழ்‌ வை. நினைப்பது 
வாழ்வுக்கு நேராமோ?2---நன்னெஞ்சே! 

தாழ்வு பிறர்க்செண்௭: ந்‌ தானழிவா னென்ற 
சாத்திரங்‌ கேள : 2யா?- நன்னெஞ்சே! (பசைவ) 


போருக்கு வந்தங்‌ .,தர்த்த சவுரவர்‌ 
போலவந்‌ தானுமவன்‌--நன்னெஞ்சே! 
நேருக்‌ கருச்சுனன்‌ தேரிற்‌ சசைகொண்டு 
நின்றதுங்கண்ணனன்றோ?-நன்னெஞ்சே! (பசைவ) 
தின்ன வரும்புலி தன்னையும்‌ அன்பொடு 
சிந்தையிற்‌ போற்றிடுவாய்‌- நன்னெஞ்சே! 
அன்னை பரரசக்தி யவ்வுரு வாயினள்‌ 
அவளைக்‌ கும்பிடுவாய்‌--நன்னெஞ்சே! (பசைவ) 


7... முரசு 


வெற்றி எட்டுத்‌ இக்கும்‌ எட்டக்‌ கொட்டு முரசே! 

வேதம்‌ என்றும்‌ வாழ்சகஎன்று கொட்டு முரசே! 

நெற்றி யொற்றைக்‌ சண்ணனோடே நிர்த்தனம்‌ செய்தாள்‌ 
நித்த சக்தி வாழ்க என்று கொட்டு முரசே! 


90 


ஊருக்கு நல்லது சொல்வேன்‌ --எனக்‌ 
குண்மை தெரிந்தது சொல்வேன்‌; 

சீரு& செல்லாம்‌ முதலாகும்‌--ஒரு 
தெய்வம்‌ துணை செய்ய வேண்டும்‌. 


வேத மறிந்தவன்‌ பார்ப்பான்‌ ,--பல 
வித்தை தெரிந்தவன்‌ பார்ப்பான்‌. 
நீதி நிலதவ ரமல்‌--கதண்ட 
நேமங்கள்‌ செய்பவன்‌ நாய்க்கன்‌. 
பண்டங்கள்‌ விற்பவன்‌ செட்டி--பிறர்‌ 
பட்டினி கர்ப்பவன்‌ செட்டி 
தொண்டரென்‌ ஜோர்வகுப்‌ பில்லை,--ரதாழில்‌ 
சோம்பலைப்‌ போல்‌இழி வில்லை 
நாலு வகுப்பும்‌இங்‌ கொன்றே,--இந்த 
நான்கினில்‌ ஒன்று குறைந்தால்‌, 
வேலை தவறிச்‌ சதைந்தே--.இச த்து 
வீழ்ந்திடும்‌ மானிடச்‌ சாதி, 


ஒற்றைக்‌ குடும்பந்‌ தனிலே--பொருள்‌ 
ஓங்ச௪ வளர்ப்பவன்‌ தந்தை 

மற்றைக்‌ கருமங்கள்‌ செய்தே--மனை 
வாழ்ந்திடச்‌ செய்பவள்‌ அன்னை? 

ஏவல்கள்‌ செய்பவர்‌ மக்கள்‌;---இ வர்‌ 
யாவரும்‌ ஓர்குலம்‌ அன்றோ? 

மேவி அனைவரும்‌ ஓன்ராய்‌--நல்ல 
வீடு நடத்துதல்‌ சண்ஃ2டாம்‌ . 

சாதிப்‌ பிரிவுகள்‌ சொல்லி--அதில்‌ 
தாழ்வென்றும்‌ மேலென்றும்‌ கொள்வார்‌, 

நீதிப்‌ பிரிவுள்‌ செய்வார்‌... அங்கு 
நித்தமும்‌ சண்டைகள்‌ செய்வார்‌, 


8. 


70. 


27 


சாதிக்‌ சொடுமைகள்‌ வேண்டாம்‌;--அன்பு 
குன்னில்‌ செழித்திடும்‌ வையம்‌; 

அதர வுற்றிங்கு வாழ்வோம்‌;---தொ பில்‌ 
ஆயிரம்‌ மாண்புறச்‌ செய்வோம்‌ 


பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான்‌--புவி 
பேணி வளர்த்திடும்‌ ஈசன்‌? 

மண்ணுக்‌ குள்ளே சிலமூடர்‌--நல்ல 
மாத ரறிவைக்‌ செடுத்தாரா்‌. 

எண்கள்‌ இரண்டினில்‌ ஒன்றைக்‌--குத்திக்‌ 
காட்சிக்‌ கெடுத்திட லாமோ? 


பெண்க ளறியை வளர்த்தால்‌- வையம்‌ 
பேகுமை யற்றிடுங்‌ காணீர்‌. 


77, தெய்வம்‌ பலபல பொல்லிப்‌--பகசை த்‌ 


72 


72. 


74. 


இயை வளர்ப்பவர்‌ மூடர்‌; 
உய்வ தனைத்திலும்‌ ஒன்றாய்‌-எங்கும்‌ 
ஓர்பொரு ளானது தெய்வம்‌. 


இயினைக்‌ கும்பிடும்‌ பார்ப்பார்‌,--நித்தம்‌ 
தக்கை வணங்கும்‌ துருக்கர்‌, 

சகோயிற்‌ சிலுவையின்‌ முன்னே--நின்று 
கும்பிடும்‌ யேசு மதத்தார்‌; 


யாரும்‌ பணிந்துிடும்‌ தெய்வம்‌--பொருள்‌ 
யாவினும்‌ நின்றிடும்‌ தெய்வம்‌ 

பாருக்குள்ளே தேய்வம்‌ ஒன்று;- இதில்‌ 
பற்பல சண்டைகள்‌ வேண்டாம்‌. 

வெள்ளை நிறதக்கொரு பூனை--எங்கள்‌ 
வீட்டில்‌ வளருது சண்டீர்‌; 

பிள்ளைகள்‌ பெற்றதப்‌ பூனை; - அவை 
பேருக்‌ கொருநிற மாகும்‌, 


2.2 


75. சாம்பல்‌ நிறமொரு குட்டி ஈருஞ்‌ 
சாந்து நிறமொரு குட்டி, 
பாம்ப) நிறமொரு குட்டி வெள்ளைப்‌ 
பாலின்‌ நிறமொரு குட்டி. 


176. எந்த நிறமிருந்தாலும்‌-- அவை 
யாவும்‌ ஒரேதர மன்றோ? 
இத்த நிறம்சிறி தென்றும்‌--இஃது 
ஏற்ற மென்றும்‌ சொல்லலாமோ? 
17. வண்ணங்கள்‌ வேற்றுமைப்‌ பட்டால்‌--அதில்‌ 
மானுடர்‌ வேற்றுமையில்லை; 
எண்ணங்கள்‌ செய்சைக ளெல்லாம்‌--இங்கு 
யாவர்க்கும்‌ ஒன்றெனல்‌ காணீர்‌ 


78. நிசரென்று கொட்டு முரசே!--இந்த 
நீணிலம்‌ வாழ்பவ ரெல்லாம்‌; 
துரென்று கொட்டு முரசே!--பொய்ம்மைசீ 
சாதி வகுப்பினை யெல்லாம்‌ 


179. அன்பென்று கொட்டு முரசே !--அதில்‌ 
ஆக்கமுண்‌ டாமென்று கொட்டு; 
துன்பங்கள்‌ யாவுமே போகும்‌--வெறுஞ்‌ 
சூதுப்‌ பிரிவுகள்‌ போனால்‌ 
720. அன்பென்று கொட்டு முரசே?--மக்கள்‌ 
அத்தனை பேரும்‌ நிகராம்‌; 
இன்பங்கள்‌ யாவும்‌ பெருகும்‌--இங்கு 
யாவரும்‌ ஒன்றென்று கொண்டால்‌ 


21. உடன்பிறந்‌ தார்களைப்‌ போலே--இவ்‌ 
வுலகில்‌ மனிதரெல்‌ லாரும்‌; 
இடம்பெரி துண்டுவை யத்தில்‌--இதில்‌ 
ஏதுக்குச்‌ சண்டைகள்‌ செய்வீர்‌? 


42. 


4௦. 


௮0. 


20. 


27௦ 


29. 


24 


மரத்தினை நட்டவன்‌ தண்ணீர--நன்கு 
வார்க்ததை ஒங்கிடச்‌ செய்வான்‌? 

சிரத்தை யுடையது தெய்வம்‌--இங்கு 
சேர்ந்த உணவெல்லையில்லை 

வயிற்றுக்குச்‌ சோறுண்டு சண்டீர்‌! --இங்கு 

வாமும்‌ மனிதரெல்‌ லோர்க்கும்‌: 

பயிற்றி உழுதுண்டு வாழ்வீர்‌!--பிறா்‌ 
பங்கைத்‌ திருடுதல்‌ வேண்டாம்‌ 


உடன்பிறந்‌ தவார்சகளைப்‌ போலே--இவ்‌ 
வுலகினில்‌ மனிதரெல்‌ லோரும்‌: 

திடங்கொண்‌ டவர்மெலிந்‌ தோரை--இங்கு 
தின்று பிழைத்திட லாமோ? 


வலிமை யுடையது தெய்வம்‌ ,--நம்மை 
வாழ்ந்திடச்‌ செய்வது தெய்வம்‌; 

மெலிவுசண்‌ டாலும்‌ குழந்தை--தன்னை 
வீழ்த்து மிதித்திட லாமோ? 

கும்பி சற்ற மெலிவானால்‌--அண்ணன்‌ 
கதுரனடிமை கொள்ள லாமோ? 

செம்புக்கும்‌ கொம்புக்கும்‌ அஞ்சி--மக்கள்‌ 
சிற்றடி. மைப்பட லாமோ? 

அன்பென்று கொட்டு முரசே!---அதில்‌ 
யார்க்கும்‌ விடுதலை உண்டு; 

பின்பு மனிதர்க ளெல்லாம்‌---சல்வி 
பெற்றுப்‌ பதம்பெற்று வாழ்வார்‌. 

அறிவை வளர்த்திட வேண்டும்‌--மக்கள்‌ 
அத்துனை பேருக்கும்‌ ஒன்றாய்‌; 

சிறியரை மேம்படச்‌ செய்தால்‌--பின்பு 
தெய்வம்‌ எல்லோரையும்‌ வாழ்த்தும்‌ 


24 


29, பாருக்குள்ளே சமதீதன்மை--தொடர்‌ 
பற்றுஞ்‌ சகோதரத்‌ தன்மை 
யாருக்கும்‌ தஇமைசெய்்‌ யாது--புவி 
யெங்கும்‌ விடுதலை செய்யும்‌ 


20. வயிற்றுக்குச்‌ சோறிட வேண்டும்‌..-இங்கு 
வாமும்‌ மனிதருக்‌ செல்லாம்‌; 
பயிற்றிப்‌ பலசல்வி தந்து-இந்தப்‌ 
பாரை உயர்த்திட வேண்டும்‌ 


21. ஒன்றென்று கொட்டு முரசே!--அன்பில்‌ 
ஒங்கென்று கொட்டு முரசே! 
நன்றென்று கொட்டு முரசே!--இந்த 
நானில மாந்தருக்‌ செல்லாம்‌ 


8. கண்ணன்‌_-என்‌ தந்‌ைத 


(நொண்டிச்‌ சிந்து) 

பூமிக்‌ செனைய ஸனுப்பி னான்‌;--அந்தப்‌ 

புதமண்ட லத்திலென்‌ தம்பிக ளுண்டு; 
நேமித்த நெறிப்படியே--இந்த 

நெடுவெளி யெங்சணும்‌ நித்தம்‌ உருண்டே 
போமித்‌ தரைகளி லெல்லாம்‌--மனம்‌ 

போலவிருந்‌ தாளுபவார்‌ எங்க எினத்தார்‌. 
சாமி இவற்றினுக்‌ செல்லாம்‌--- எங்கள்‌ 

துந்தையவன்‌ சரிதைகள்‌ சிறி துரைப்பேன்‌. 


செல்வத்திற்கோர்‌ குறையில்லை;--எந்தை 

சேமித்து வைத்த பொன்னுக்‌ சகளவொன்றில்லை; 
சல்வியில்‌ மிசச்‌ சிறந்தோன்‌--அவன்‌ 

சவிதையின்‌ இனிமையோர்‌ சணக்கி லில்லை; 


20 


பல்வசை மாண்பி சவிடையே--சொஞ்சம்‌ 
பயித்தியம்‌ அடிக்கடி தோன்றுவ துண்டு; 

நல்வழி செல்லு பவரை--மனம்‌ 
நையும்வரை சோதனைசெய்‌ நடத்தை யுண்‌ டு 2 


நாவு துணிகுவ தில்லை-- உண்மை 
நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே: 
யாவருந்‌ தெரிந்திட வே--எங்கள்‌ 
ஈசனென்றும்‌ சண்ணனென்றும்‌ சொல்லுவதுண்டு. 
மூவகைப்‌ பெயர்‌ புனைந்தே--அவன்‌ 
முசமறி யாதவர்‌ சண்டைகள்‌ செய்வார்‌: 
தேவர்‌ குலத்தவன்‌ என்றே--அவன்‌ 
செய்திதெரி யாதவர்‌ சிலருரைப்பார்‌. 2 


பிறந்தது மறக்‌ குலத்தில்‌;--அவன்‌ 
பேதமற வளர்ந்ததும்‌ இடைக்குலத்தில்‌; 
சிறந்தது பார்ப்பன ருள்ளே;---சில 
செட்டிமக்க ளோடு மிகப்‌ பழக்க முண்டு; 
நிறந்தனிற்‌ கருமை கொண்டான்‌; அவன்‌ 
நேயமுறக்‌ களிப்பது பொன்னிறப்‌ பெண்கள்‌! 
துறந்த நடைச ரடையான்‌;--உங்கள்‌ 
சூனியப்பொய்ச்‌ சாத்திரங்கள்‌ சண்டு நசைப்பான்‌ 4 


ஏமைகளைத்‌ தோழமை கொள்வான்‌;---செல்வம்‌; 
ஏறியார்‌ தமைக்சண்டு சீறி விழுவான்‌: 
தாழவருந்‌ துன்ப மதிலும்‌--நெஞ்சத்‌ 
தளர்ச்சிகொள் ளாதவர்க்குச்‌ செல்வமளிப்பான்‌; 
நாழிசைக்கொர்‌ புத்தி யுடையான்‌;--ஒரு 
நாரவிருந்த படிமற்றொர்‌ நாளினி லில்லை, 
பாழிடத்தை நாடி யிருப்பான்‌:--பல 
பாட்டினிலும்‌ சதையிலும்‌ நேரமழிப்‌ பான்‌, 9 


26 


இன்பத்தை இனிதென வும்‌-- துன்பம்‌ 
இனிதில்லை யென்றுமவன்‌ எண்ணுவதில்லை; 
அன்பு மிசவு முடையான்‌?;--9 தளிந்‌ 
குறிவினில்‌ உயிர்க்குலம்‌ ஏற்ற முறவே, 
வன்புகள்‌ பல புரிவான்‌;--ஓ௫ 
மந்திரியுண்‌ டெந்தைக்கு விதியென்பவன்‌; 
முன்பு விதித்த தனையே--பின்பு 
முறைப்படி அறிந்துண்ண மூட்டி விடுவான்‌ 6 


வேதங்கள்‌ கோத்து வைத்தான்‌--அந்த 
வேதங்கள்‌ மனிதர்தம்‌ மொழியி லில்லை? 
வேதங்க ளென்று புவியோர்‌--சொல்லும்‌ 
வெறுங்கதகைக்‌ திரளிலவ்‌ வேதமில்லை: 
வேதங்க ளென்றவற்‌ றுள்ளே--அவன்‌ 
வேதத்திற்‌ சிலசில சலந்ததுண்டு; 
வேதங்க ளன்றி யொன்றில்லை--இந்த 
மேதினி மாந்தார்சொலும்‌ வார்த்தைகளெல்லாம்‌ 7 


நாலு குலங்கள்‌ அமைத்தான்‌? - அதை 
நாசமுறப்‌ புரிந்தனர்‌ மூட மனிதர்‌, 
சீலம்‌ அறிவு கருமம்‌--இவை 
சிறந்தவர்‌ குலத்தினில்‌ சிறந்தவராம்‌; 
மேலவர்‌ கழவ ரென்றே--வெறும்‌ 
வேடத்திற்‌ பிறப்பினில்‌ விதிப்பனவாம்‌ 
போலிச்‌ சுவடியை யெல்லாம்‌--இன்று 
பொசுக்கிவிட்டாலெவர்க்கும்‌ நன்மையுண்டென்‌ 
பான்‌, 8 
வயது முதிர்ந்து விடினும்‌--எந்தை 
வாலிபக்‌ களையென்றும்‌ மாறுவதில்லை; 
துயரில்லை; மூப்‌:) மில்லை,--என்றும்‌ 
சோர்வில்லை; நோயொன்று தொடுவதில்லை 


27 


பய மில்லை, பரிவொன்றில்லை.--எவார்‌ 

பக்கமும்நின்‌ றெதிர்ப்பக்சம்‌ வாட்டுவ தில்லை 
நயமிசத்‌ தெரிந்தவன்‌ சாண்‌; தனி 

நடுநின்று விதிச்செயல்‌ கண்டு மகிழ்வான்‌, 9 


துன்பத்தில்‌ நொந்து வருவோர்‌--தம்மைத்‌ 

தூவென்‌ றிசழ்ந்து சொல்லி வன்பு சனிவான்‌: 
அன்பினைக்‌ கைக்கொள்‌ என்பான்‌;--துன்பம்‌ 

அத்தனையும்‌ அப்பொழுது தீர்ந்திடும்‌ என்பான்‌; 
என்புடை பட்ட பொழுதும்‌--நெஞ்சில்‌ 

ஏக்க மறப்‌ பொறுப்பவர்‌ தம்மை உகப்பான்‌? 
இன்பத்தை எண்ணு பவர்க்கே-- என்றும்‌ 

இன்பமிகத்‌ தருவதில்‌ இன்ப முடையான்‌. 10 


9, திருவேட்கை 


மலரின்‌ மேவ திருவே!---உன்மேல்‌ 
மையல்‌ பொங்கி நின்றேன்‌, 
நிலவு செய்யும்‌ முசமும்‌.-காண்பார்‌ 
நினைவ ழிக்கும்‌ விழியும்‌ 
கலச லென்ற மொரழியும்‌--தெய்வக்‌ 
களிது லங்கு நசையும்‌, 
இலகு செல்வ வடிவம்‌--சண்டுன்‌ 
இன்பம்‌ வேண்டு கின்றேன்‌. 7 


சமல மேவும்‌ திருவே!---நின்மேல்‌ 
காத லாகி நின்றேன்‌ 

குமரி நின்னை இங்கே--பெற்றோர்‌ 
கோடி யின்ப முற்றார்‌, 


0௨] 


அமரர்‌ போல வாழ்வேன்‌. என்மேல்‌ 
அன்பு கொள்வை யாயின்‌, 

இமய வெற்பின்‌ மோத,--நின்மேல்‌ 
இசைகள்‌ பாடி. வாழ்வேன்‌. 


வாணி தன்னை என்றும்‌--நின து 
வரிசை பாட வைப்பேன்‌! 

நாணி யேச லாமோ?-- என்னை 
நன்ச றிந்தி லாயோ? 

பேணி வைய மெல்லாம்‌---நன்மை 
பெருச வைக்கும்‌ விரதம்‌ 

பூணு மைந்த ரெல்லாம்‌--சண்ணன்‌ 
பொறிக ளாவ ரன்றோ? 


பொன்னும்‌ நல்ல மணியும்‌---சுடர்செய் 
பூண்ச ளேந்தி வந்தாய்‌! 

மின்னு நின்றன்‌ வடிவிற்‌--பணிகள்‌ 
மேவி நிற்கும்‌ அழசை 

என்னு ரைப்ப னேடீ__இருவே! 
என்னு யிர்க்கோ ரமுதே! 

நின்னை மார்பு சேரத்‌--தமுவி 
நிக ரிலாது வாழ்வேன்‌. 


செல்வ மெட்டு மெய்தி--நின்னாற்‌ 
செம்மை யேறி வாழ்வேன்‌. 

இல்லை என்ற கொடுமை--உலகில்‌ 
இலைல்‌ யாக வைப்பேன்‌, 

முல்லை போன்ற முறுவல்‌--கரட்டி, 
மோக வாதை நீக்கி, 

எல்லை யற்ற சுவையே! எனை நீ 
என்றும்‌ வாழ வைப்பாய்‌. 


20 


10. வெள்ளைத்‌ தாமரை 


வெள்ளைத்‌ தாமரைப்‌ பூவி லிருப்பாள்‌ 
வீணை செய்யும்‌ ஓலியி லிருப்பாள்‌ 
கொள்ளை யின்பங்‌ குலவு சவிதை 
கூறு பாவலர்‌ உள்ளத்‌ திருப்பாள்‌ 
உள்ள தாம்பொருள்‌ தேடி. யுணர்ந்தே 
ஓதும்‌ வேதத்தி னுண்ணின்‌ ரறொவிர்வாள்‌ 
கள்ள மற்ற முனிவர்கள்‌ கூறும்‌ 
கருணை வாசகத்‌ துட்பொருளாவாள்‌.(வெள்ளைத்‌) 
மாதர்‌ இங்குரற்‌ பாட்டி லிருப்பாள்‌ 
மக்கள்‌ பேசும்‌ மழலையி லுள்ளாள்‌ 
கீதம்‌ பாடும்‌ குயிலீன்‌ குரலைக்‌ 
கிளியினாவை யிருப்பிடங்‌ சொண்டாள்‌ 
கோதசன்ற தொழிலுடைக்‌ தாகக்‌ 
குலவு சித்திரம்‌ கோபுரம்‌ கோயில்‌ 
ஈதனைத்தின்‌ எழிலிடை யுற்றாள்‌ 
இன்பமே வடி வாகிடப்‌ பெற்றாள்‌. (வெள்ளைத்‌) 
தெய்வம்‌ யாவும்‌ உணர்ந்துிடுந்‌ தெய்வம்‌ 
தமைகாட்டி. விலக்கிடுந்‌ தெய்வம்‌ 
உய்வ மென்ற கருத்துடை யோர்கள்‌ 
உயிரினுக்‌ குயி, சாகிய தெய்வம்‌ 
செய்வ மென்றொரு செய்கை யெடுப்போர்‌ 
செம்மை நாடிப்‌ பணிந்திடு தெய்வம்‌ 
சைவருந்தி உழைப்பவர்‌ தெய்வம்‌ 
கவிஞர்‌ தெய்வம்‌, கடவுளர்‌ தெய்வம்‌(வெள்ளை த்‌) 
ஊணர்‌ தேசம்‌ யவளர்தம்‌ தேசம்‌ 
உகுய ஞாயிற்‌ ரொலிபெறு நாடு; 
சேணகன்றேதரரர்‌ சிற்றடிச்‌ சீனம்‌ 
செல்வப்‌ பாரசிகப்‌ பழந்தேசம்‌ 


40 


தோணலத்த துருக்கம்‌ மிசிரம்‌ 
சூழ்கடற்‌ புறத்தினில்‌ இன்னும்‌ 
காணும்‌ பற்பல நாட்டிடை யெல்லாம்‌ 
கல்வித்‌ தேவியின்‌ ஒளி மிகுந்தோங்க (வெள்ளைத்‌) 


11. காட்சி முதற்கிளை--இன்பம்‌ 


ப 


இவ்வுலகம்‌ ஓன்று. 

ஆண்‌, பெண்‌, மனிதர்‌, தேவர்‌, 

பாம்பு, பறவை, காற்று, கடல்‌, 

உயிர்‌, இறப்பு இவை யனைத்தும்‌ ஒன்றே. 
ஞாயிறு, வீட்டுச்‌ சவர்‌, ஈ, மலை யருவி, 

குழல்‌, சோமேதகம்‌--இவ்‌ வனைத்தும்‌ ஒன்றே. 
இன்பம்‌, துன்பம்‌, பாட்டு, 

வண்ணான்‌, குருவி, 

மின்னல்‌, பருத்தி, 

இஃ தெல்லாம்‌ ஒன்று. 

மூடன்‌, புலவன்‌, 

இரும்பு, வெட்டுக்கிளி... 

இவை ஒரு பொருள்‌. 

வேதம்‌, கடல்மீன்‌, புயங்காற்று, மல்லிசை மலர்‌. 
இவை ஒரு பொருளின்‌ பல தோற்றம்‌. 

உள்ள தெல்லாம்‌ ஓரே பொருள்‌, ஒன்று. 
இந்த ஒன்றின்‌ பெயா்‌: தான்‌”. 

“தானே” தெய்வம்‌. 

“தான்‌” அமுதம்‌, இறவாதது. 


4] 


4 
எல்லா உயிரும்‌ இன்ப மெய்துச. 
எல்லா உடலும்‌ நோய்‌ தீர்க. 
எல்லா உணர்வும்‌ ஒன்றாத லுணார்க, 
(தாரன்‌: வாழ்க. 
அமுதம்‌ எப்போதும்‌ இன்ப மாகுக. 


12. விடுதலை 


(நாடகம்‌) 


இடம்‌ : வானுலகம்‌--காலம்‌--கலிமுடிவு. 

இந்திரன்‌ : உமக்கு நன்று தோழரே. 

மற்றவர்‌ : தோழா, உனக்கு நன்று. 

இந்திரன்‌ : பிரம்மதேவன்‌ நமக்சோர்‌ பணியிட்டான்‌. 

மற்றோர்‌ 2: யாங்ஙனம்‌? 

இந்திரன்‌ : மண்ணுலகத்து மானிடன்‌ தன்னைக்‌ சட்டிய 
குளையெலாம்‌ சிதறுச என்று. 

அக்கி : வாழ்ச தந்‌ைத; மானுடன்‌ வாழ்க. 

மற்றோர்‌ : தந்‌ைத வாழ்ச; தனி முதல்‌ வாழ்ச. உண்மை 


வாழ்க; உலகமோங்குக. இது செடுச; திறமை 
வளர்ச. 


ஒளி : ஒருவனைக்‌ கொண்டு சிறுமை நீக்கி நித்திய வாழ்‌ 
விலே நிலைபெறச்‌ செய்தால்‌ மானுடச்‌ சாதி 
முழுதும்‌ நல்வழிப்படும்‌. மானுடச்‌ சாதி ஓன்று; 
மனத்தினும்‌ உயிரிலும்‌ தொழிலிலும்‌ ஒன்றே 
யாகும்‌. 
பர. உண௱தி 


42 


13. இந்தியாவின்‌ அழைப்பு 
19-ஜுலை 1927. 


வேண்டுகோள்‌ 
அன்பிற்‌ கினிய இந்தியா! அகில 
மதங்கள்‌, நாடுகள்‌, மாந்தருக்‌ செல்லாம்‌ 
தாயே! எங்கள்‌ உணர்வினைத்‌ தூண்டிய 
சேய்தெடுங்‌ காலத்தின்‌ முன்னே சிறந்தொவிர்‌ 
குருக்களை யவித்துக்‌ குவலயங்‌ காத்தனை 
திருக்கிளர்‌ தெய்வப்‌ பிறப்பினர்‌ பலரை 
உலகனுக்‌ கலித்தாய்‌! உனதொளி ஞானம்‌ 
இலகிடநீயிங்‌ செழுந்‌ தருளுசவே! 
விடுதலை பெறநாம்‌ வேண்டிநின்‌ மறைவு 
படுமணி முகத்தைக்‌ திறந்தெம்‌ பார்வைமுன்‌ 
வருகநீ।! இங்குள மானுடச்‌ சாதிகள்‌ 
பொருகளந்‌ தவிர்ந்தமை வுற்றிடப்‌ புரிகந்‌! 
மற்றவர்‌ பகைமையை அன்பினால்‌ வாட்டுக! 
செற்றவர்‌ படைகளை மனையிடந்்‌ இருப்புக! 
தூயே, நின்றன்‌ பண்டைக்‌ தநயராமம்‌ 
மாயக்‌ கண்ணன்‌, புத்தன்‌, வலிய சர்‌ 
இராஉனும்‌, ஆங்கொரு மஹமது மினையற்ற 
விராவுபுசழ்‌ வீரரை வேண்டுதும்‌ இந்நாள்‌! 
தோன்‌ றினேன்‌”' என்று சொல்லி வந்தருளும்‌ 
சான்றோன்‌ ஒருமுனி தருகந்‌ ஈமக்கே! 
மோசே, கிறிஸ்து, நானக்‌ முதலியோர்‌ 
மாசற வணங்கி மக்கள்‌ போற்றிடத்‌ 
தவித்திடுந்‌ திறத்தினர்‌ தமைப்‌ போலின்றொரு 
பவித்திர மசனைப்‌ பயந்தருள்‌ புரிகந்‌! 
என்முன்‌ வந்து நீதியின்‌ இபலைச்‌ 
செம்மையுற விளக்சகுமொரு சேவகனை அருஞச நீ 


66௨,௦௦6 


ம்‌ 
உத்தரம்‌ 


கேள்‌! விடை கூறினள்‌ மாதா! நம்மிடை 
யாவனே யிங்கு தோன்றினன்‌? இவன்‌ யார்‌? 
உலகப்‌ புரட்டர்‌ தந்திர உரையெலாம்‌. 

விலகத்‌ தாய்சொல்‌ விதியினைக்‌ காட்டுவான்‌. 
மலைவு செய்யாமை, மனப்பகை யின்மை! 
நலிவுறுத்தோரை நாம்‌ எதிர்த்திடாமை; 
இச்செயல்‌ செய்யும்‌ அரசினைச்‌ சேராமை? 
ஆச்சரியப்பட உரைத்தனன்‌--அவையெலாம்‌. 
வருச காத்தி! ஆசியா வாழ்கவே! 

தரும விதிதான்‌ தழைத்திட உழைப்பாய்‌. 
ஆன்மா அதனால்‌ ஜீவனை யாண்டு 

மேனெறிப்‌ படுத்தும்‌ விதிதனை யருவினாய்‌; 
பாரத நாட்டின்‌ பழம்பெருங்‌ கடவுளர்‌ 
வீரவான்‌ கொடியை விரித்துநீ நிறுத்தினாய்‌! 
மானுடர்‌ தம்மை வருத்திடும்‌ தடைகள்‌ 
ஆனவை யுருகி அழிந்திடும்‌ வண்ணம்‌ 
உளத்தினை நீ சனல்‌ உறுத்துவாய்‌! எங்கள்‌ 
காந்தி மஹாத்மா! நின்பாற்‌ சண்டனம்‌! 
மாந்தருட்‌ காண நாம்‌ விரும்பிய மனிதனை! 
நின்வாய்ச்‌ சொல்லில்‌, நீதிசேர்‌ அன்னை 
தன்வாய்ச்‌ சொல்லினைக்‌ கேட்கன்றனம்‌ யரம்‌; 
தொழுந்தா யறழைப்பிற்‌ கிணர்கி வந்தோம்‌ யாம்‌. 
எழுந்தோம்‌; காந்திக்‌ &ந்‌(:தா.ம்‌ எமதுயிர்‌. 
இங்கவன்‌ அவிக்‌ கொள்னச வேன்றிடவே, 
அன்றைக்‌ குணவுதான்‌ அ௭ப்பி மாயின்‌ 
நன்றதில்‌ மகிழ்வோம்‌; வி(ுதலை நாடி, 
எய்திடுஞ்‌ செல்வ எழுச்சிாரிற்‌ ஈளிப்போம்‌; 
மெய்திக ளொற்றுமை மேவுவோம்‌; உளத்தே 


44 


சட்டின்றி வாழ்வோம்‌; புறக்களைக்‌ கட்டினை 
எட்டுணை மதியா தேறு2வாரம்‌; பழம்போர்க்‌ 
கொலைத்‌ தொழிற்‌ கருவிகள்‌ கொள்ளா தென்றும்‌ 
திலைத்தன ஆகிய நீதிக்‌ கருவியும்‌ 
அறிவும்‌ கொண்டே அரும்போர்‌ புரிவோம்‌; 
வறியபுன்‌ சிறைகளில்‌ வாடினும்‌; உடலை 
மடிய விதுப்பினும்‌; “மீட்டு நாம்‌ வாழ்வோம்‌” என்‌ 
றிடியுறக்கூறி வெற்றி யேறி, 
ஓடிபடத்‌ தளைகள்‌, ஓங்குதும்‌ யாஅமே. 

ஸ்ரீமதி மாட்‌ ரால்ஸ்டன்‌ ஷர்மன்‌ என்பவர்‌ எழுதிய 
கவிதையின்‌ தமிழாக்கம்‌. 


14. பெல்ஜியம்‌ நாட்டிற்கு வாழ்த்து 


அறத்தினால்‌ வீழ்ந்து விட்டாய்‌; 
அன்னியன்‌ வலிய னாகி 
மறத்தினால்‌ வந்து செய்த 
வன்மையைப்‌ பொறுத்தல்‌ செய்யாய்‌); 
முறத்தினால்‌ புலியைத்‌ தாக்கும்‌ 
மொய்வரைக்‌ குறப்பெண்‌ போலத்‌ 
திறத்தினால்‌ எளனியை யாகச்‌ 
செய்கையால்‌ உயர்ந்து நின்றாய்‌! ச 
வண்மையால்‌ வீழ்ந்து விட்டாய்‌! 
வாரிபோற்‌ பகைவன்‌ சேனை 
இண்மையோடு அடர்க்கும்‌ போதில்‌ 
சிந்தன மெலித லின்றி 
ஒண்மைசேோர்‌ புகழே மேலென்று 
உளத்திலே உறுதி கொண்டாய்‌; 
உண்மைதேர்‌ கோல நாட்டார்‌ 
உரிமையைக்‌ காத்து நின்றாய்‌; இ 


45 


மானதீதால்‌ வீழ்ந்து விட்டாய்‌! 
மதிப்பிலாப்‌ பசைவர்‌ வேந்தன்‌ 
வானத்தாற்‌ பெருமை சொண்ட 
வலிமைதான்‌ உடைய னேனும்‌ 
ஊனத்தால்‌ உள்ள மஞ்சி 
ஒதுங்கிட௪ மனமொவ்‌ வாமல்‌ 
அனத்தகைச்‌ செய்யவோ மென்றே 
அவன்வமி யெகுர்த்து நின்றாய்‌! 


வீரத்தால்‌ வீழ்ந்து விட்டாய்‌! 
மேல்வரை யுருளுங்‌ காலை 
ஓர.த்தே ஒதுங்கித்‌ தன்னை 
ஒளித்திட மனமொவ்‌ வாமல்‌ 
பாரத்தை எளிதாக்‌ சொண்டாய்‌; 
பாம்பினைப்‌ புமுவே யென்ருப்‌; 
தேரத்தே பசைவன்‌ தன்னை 
“நில்‌'லென முனைந்து நின்றாய்‌. 


துணிவினால்‌ வீழ்ந்து விட்டாய்‌! 
தொகையிலாப்‌ படைச ளோடும்‌ 
பிணிவளர்‌ செருக்கி னோடும்‌ 
பெரும்பசை எதிர்த்த போது 
பணிவது கருத மாட்டாய்‌; 
பதுங்கு தல்‌ பயனென்‌ றெண்ணாய்‌; 
துணிவதை நினைக்க மாட்டாய்‌; 
“நில்‌ லெனத்‌ தடுத்தல்‌ செய்தாய்‌. 


வெருளுத லறிவென்‌ றெண்ணாய்‌ 
விபத்தையோர்‌ பொருட்டாக்‌ சொள்ளாய்‌; 
சுருளலை வெள்ளம்‌ போலத்‌ 
தொகசையிலாப்‌ படைகள்‌ சொண்டே 


26 


மருளுறு பசைவர்‌ வேந்தன்‌ 
வலிமையாற்‌ புகுந்த வேளை 

₹உருளுக தலைகள்‌, மானம்‌ 
ஓங்குகென்‌ றெதிர்த்து நின்றாய்‌. 


யாருக்கே பசை யென்‌ ராலும்‌ 
யார்மிசை இவன்சென்‌ ருலும்‌ 
அளருக்குள்‌ எல்லை தாண்டி, 
உத்தர வெண்ணி டாமல்‌, 
போருக்குக்‌ கோலம்‌ பூண்டு 
புகுந்தவன்‌ செருக்குக்‌ காட்டை 
வேருக்கும்‌ இடமில்‌ லாமல்‌ 
வெட்டுவேன்‌ என்று நின்ரய்‌ 


வேள்வியில்‌ வீழ்வ தெல்லாம்‌ 
வீரமும்‌ புகமும்‌ மிக்கு 
மீள்வதுண்‌ டுலகிற்‌ சென்றே 
வேதங்கள்‌ விதிக்கும்‌ என்பார்‌; 
ஆள்வினை செய்யும்‌ போதில்‌, 
அறத்திலே இளைத்து வீழ்ந்தார்‌ 
சகேள்வியுண்‌ டுடனே மீளக்‌ 
கிளர்ச்சிகொண்‌ டுயிர்த்து வாழ்தல்‌. 


விளக்கொளி மழுங்கிப்‌ போக 

வெயிலொவி கோன்றும்‌ மட்டும்‌, 
சளக்சமா ரிருளின்‌ மூழ்குங்‌ 

சனச மாளிகையு முண்டாரம்‌; 
அளக்கசருந்‌ ததுற்‌ ர௬லும்‌ 

அச்சமே யுளத்துக்‌ கொள்ளார்‌, 
துளக்கற ஓங்கி நிற்பர்‌; 

துயருண்டோ துணிவுள்‌ ளோர்க்சே! 


47 


15. புதிய ரஷியா 
(ஜார்‌ சக்கரவர்த்தியின்‌ வீழ்ச்சி) 


மாகாளி பராசக்தி உருியநாட்‌ 
டினிற்கடைக்கண்‌ வைத்தாள்‌, அங்கே 
ஆகாவென்‌ றெழுந்ததுபார்‌ யுகப்புரட்9ி; 
கொடுங்காலன்‌ அலறி வீழ்ந்தான்‌; 
வாகான கோள்புடைத்தார்‌ வானமரர்‌; 
பேய்களெலாம்‌ வருந்திக்‌ சண்ணீர்‌ 
போகாமற்‌ சண்புகைந்து மடிந்தனவாம்‌? 
வையகக்தூர்‌, புதுமை காணீர்‌! 


இரணியன்போ லரசாண்டான்‌ கொடுங்கோலன்‌ 
ஜாரெனும்பே ரிசைந்த பாவி 

சரணின் றித்‌ தவித்திட்டார்‌ நல்லோரும்‌ 
சான்றோரும்‌; தருமந்‌ தன்னைத்‌ 

தரணமெனக்‌ கருதிவிட்டான்‌ ஜார்மூடன்‌; 
பொய்சூது இமை யெல்லாம்‌ 

அரணியத்துற்‌ பாம்புகள்போல்‌ மலிந்துவளர்ந் 
தோங்கினவே அந்த நாட்டில்‌. 


உமுதுவிதைக்‌ தறுப்பாருக்‌ குணவில்லை; 
பிணிகள்பல வுண்டு; யொய்யைத்‌ 

தொமுதடிமை செய்வார்க்குச்‌ செல்வங்க 
ளுண்டு; உண்மை செரல்வோர்க்‌ செல்லாம்‌ 

எழுதரிய பெருங்கொடுமைச்‌ சிறையுண்டு; 
தூக்குண்டே யிறப்ப துண்டு; 

முழுதுமொரு பேய்வனமாஞ்‌ சிவேரிஈரலே 
ஆவிகெட முடிவதுண்டு, 


48 


இம்மென்றால்‌ சிறைவாசம்‌; ஏனென்றால்‌ 
வனவாசம்‌; இவ்வா றங்கே 
செம்மையெலாம்‌ பாழாகுிக்‌ கொடுமையே 
அறமாகித்‌ தீர்த்த போதில்‌, 
அம்மைமனங்்‌ சனிந்திட்டாள்‌; அடிபரவி 
உண்மைசொலும்‌ அடியார்‌ தம்மை 
மும்மையிலும்‌ காத்திடுநல்‌ விழியாலே 
தோக்கினாள்‌; முடிந்தான்‌ காலன்‌. 
இமயமலை வீழ்ந்ததுபோல்‌ வீழ்ந்துவிட்டான்‌ 
ஜாரரசன்‌ இவனைச்‌ சூழ்ந்து 
௪சமயமுள படிக்செல்லாம்‌ பொய்கூறி 
அறங்கொன்று சதிகள்‌ செய்த 
சுமடர்‌ சடசடவென்று சரிந்திட்டார்‌, 
புயற்காற்றுச்‌ சூறை தன்னில்‌ 
திமுதிமென மரம்‌ விழுந்து காடெல்லாம்‌ 
விறகான செய்தி போலே! 
குடிமக்கள்‌ சொன்னபடி. குடிவாழ்வு 
மேன்மையுறக்‌ குடிமை நீதி 
சடியொன்றி லெழுந்ததுபார்‌; குடியரசென்று 
உலகறியக்‌ கூறி விட்டார்‌; 
அடிமைக்குத்‌ தளையில்லை யாருமிப்போது 
அடிமையில்லை அறிக என்ருர்‌? 
இடிபட்ட சுவர்போலே சகலிவிழுந்தான்‌, 
கருத யுகம்‌ எழுக மாதோ! 


16. ஐய பேரிகை 
பல்லவி 


ஐய பேரிசை கொட்டடா!--சொட்டடா 
ஐய பேரிகை கொட்டடா! 


40 


சரணங்கள்‌ 

. பயமெனும்‌ பேய்தனை யடித்தோம்‌--பொய்ம்மைப்‌ 
பாம்பைப்‌ பிளந்துயிரைக்‌ குடித்தோம்‌; 

வியனுல சனைத்தையும்‌, அமுதென நுகரும்‌ 
வேத வாழ்வினைக்‌ சைப்பிடித்தோம்‌ (ஐய பேரிகை) 


... இரவியி னொளியிடைக்‌ குளித்தோம்‌--ஒளி 
இன்னமு தினையுண்டு களித்தோம்‌ 
கரவினில்‌ வந்துயிர்க்‌ குலத்தினை யழிக்கும்‌ 
காலன்‌ நடுநடுங்க விழித்தோம்‌ (ஐய பேரிகை) 


.. காக்சை குருவி யெங்கள்‌ ஜாதி-- நீள்‌ 
கடலும்‌ மலையும்‌ எங்கள்‌ கூட்டம்‌ 
நோக்கும்‌ இசையெலாம்‌ நாமன்றி வேறில்லை; 
ோக்ச நோக்கக்‌ களியாட்டம (ஐய பேரிகை) 


பாரதியார்‌ உரைநடை 





17. உயிரின்‌ ஒலி 
26 டிசம்பர்‌ 197. 


சில தினங்களுக்கு முன்பு சல்சத்தாவில்‌ ஸ்ரீ ஐசதச௪ 
சந்திரவஸு, தமது ** வஸு மந்திரம்‌” என்ற கூடத்தைப்‌ 
பாரத மாதாவுக்குச்‌ சமர்ப்பணம்‌ செய்கையில்‌ :**உயிரின்‌ 
ஒல்‌” என்ற மகுடமிட்டு ஒரு பிரசங்கம்‌ செய்தார்‌. 


அவருடைய கொள்சை எப்படியென்றால்‌ :-- நாம்‌ 
ஜடபதார்த்தமாக நினைக்கும்‌ உலோகாதிகளில்‌ உயிர்‌ 
நிறைந்திருக்கிறது; ஜஐந்துக்களைப்போலவே விருக்ஷா£திகளுக்‌ 
கும்‌ உணர்ச்சியிருக்கிறது. ஆசவே மண்‌, செடி, ஐந்து: 
மனுஷ்யன்‌ அத்தனைக்குள்ளும்‌ ஒரே விதமான ப்ராண 
சக்தியிருக்கிறது. “இந்த உலகமே உயிர்க்கடல்‌்‌ என்பது 
அவரது சித்தாந்தம்‌. அவர்‌ பல நுட்பமான கருவிகள்‌ செய்‌ 
தருக்கிருர்‌. ஹிந்து தேசத்துத்‌ தொழமிலாளிசளைக்சொண்டு 
அந்த ஸுூஷ்மக்‌ சருவிகளை எல்லாம்‌ செய்து சொண்டார்‌. 
அந்தக்‌ சருவிசளின்‌ நேர்த்தியைப்‌ பார்த்து ஐரோப்பிய 
சாஸ்திரிகளும்‌ யந்திரிகளும்‌ ஆச்சரியப்‌ படுகிறார்கள்‌. அந்தக்‌ 
கருவியின்‌ உதவியால்‌, ஒரு பூண்டின்‌ சையில்‌ ஒரு ௪௪சி 
எழுதுகோல்‌ கொடுக்கிறார்‌. ஒரு புசைபட்ட சண்ணாடியின்‌ 
மேல்‌ அந்த ஊசி எழுதுகிறது; அதாவது, கோடுகள்‌ கறு 
கிறது. அந்தக்‌ சோடுகளினால்‌ மேற்படி. செடியின்‌ உள்ள 
நிலையை, அதன்‌ நாடியின்‌ அசைவு தெரிவிக்கிறது. 


செடிக்கு விஷத்தைக்‌ கொடுத்தால்‌ மூர்ச்சை போடு 
கிறது. மறுபடி, தெளிய மருந்து கொடுத்தால்‌ தெளிகிறது, 


217 


மதுபானம்‌ செய்வித்தால்‌ உண்டாட்டுக்‌ சேளிகள்‌ நடத்து 
கிறது. செடியின்‌ சந்தோஷம்‌, சோர்வு, வளர்ச்சி, சாவு 
ஆகிய எல்லா நிலைமைகளையும்‌ சண்ணாடியிலே &றிக்‌ காட்டு 
வதைப்‌ பார்க்கும்போது “செடியின்‌ நாடியுணர்ச்சிகளுக்கும்‌ 
இதர மனுஷ்ய மிருகாதி ஐந்தக்களின்‌ நாடியுணர்ச்சிகளுக் 
கும்‌ பேதமில்லை” என்பது ௬ஜுுவாகிறது. 


இவ்விதமான அற்புத பரீக்சைளினால்‌ உலகத்தின்‌ 
உயிரொலியை நமக்குத்‌ தெரியும்படி. செய்த மஹானாகிய 
மேற்படி ஜகதீச சந்திரவஸு நம்முடைய ஹிந்து மதத்தில்‌ 
ஆழ்ந்த பக்தியடைவர்‌ என்பது சொல்லாமலே விளங்கும்‌. 
ஹிந்துக்களின்‌ மேன்மையைப்பற்றி அவர்‌ வார்த்தை 
சொல்லும்போது, அந்த வார்த்தைகளிலே மிகச்‌ சிறந்த 
தொரு ஜீவநாதம்‌ உண்டாகிறது. அந்த வார்த்தைகளைப்‌ 
படிக்கும்‌ போதே படிப்போரின்‌ ஜீவசக்தி மிகுதுப்படுகிறது. 


அவர்‌ சொல்லுகிறார்‌ :-- ஸாதாரணக்‌ கருவிகளால்‌ 
மஹத்தான காரியங்களை நிறைவேற்றிய மஹான்களின்‌ 
ஸந்ததிபிலே நாம்‌ பிறந்திருக்கிறோம்‌. ......௨.. ஒருவன்‌ ஒரு 


பெருங்காரியத்தில்‌ முழுதும்‌ தன்னை எடுபடுத்தினால்‌, 
அடைத்திருந்த கதவுகள்‌ திறக்கும்‌. அஸாத்யமாகத்‌ 
தோன்றுவது அவனுக்கு ஸாத்யமாகும்‌; உண்மை தேதடு 
வதையே தொழிலாசக்‌ கொண்ட ஒருவன்‌ சிற்றின்பங்களை 
விரும்பலாகாது. லாபநஷ்டங்களையும்‌ வெற்றி தோல்வி 
சளையும்‌ ஒன்று போலக்‌ சருதி அவன்‌ தனது ஜீவனை 
உண்மைக்கு நைவேத்யமாக விடவேண்டும்‌. பராததேசம்‌ 
இப்போது வென்று காப்பாற்ற வேண்டிய வஸ்து யாது? 
சிறியதும்‌ வரம்புற்றதுமாகிய ஒரு பொருளினால்‌ பாரத 
மாதா திருப்தியடைவாளா? இவளுடைய அற்புதமான 
பூர்வ சரித்திரத்தையும்‌ பூர்வ சாஸ்திரங்களையும்‌ செயல்‌ 
களையும்‌ யோசிக்கும்‌ போது, தாழ்ந்த தரமுள்ளதும்‌ சில 


52 


நாள்‌ நிற்கிறதுமான லாபமொன்றை இவள்‌ விரும்ப 
மாட்டாளென்பது தெரியும்‌. 

“இப்போது நம்முடைய சண்முன்னே இரண்டு 
விதமான தர்மங்கள்‌ காணப்படுகன்றன. 

“முதலாவது, (ஐரோப்பியரைப்போல நாமும்‌) 
படிப்பின்‌ பரவுதலாலும்‌, நகரத்தானுக்குரிய கடமைகளை 
யும்‌ பொறுப்புகளையும்‌ நிறைவேற்றுவதாலும்‌, கைத்‌ 
தொழில்‌. வியாபார சம்பந்தமான பலவித முயற்சகளாலும்‌ 
பாரத நாட்டை வலிமையுடைய நாடாசச்‌ செய்ய 
வேண்டும்‌. இவையெல்லாம்‌ தகேசக்கடமையின்‌ முக்கியாம்‌ 
சங்கள்‌. இவற்றைப்‌ புறக்கணித்தால்‌ நமது ஜீவனுக்சே 
ஆபத்து நேரிடும்‌. வாழ்க்சையிலே ஐயமும்‌ அவனவன்‌ தன்‌ 
கதன்‌ அவாவைத்‌ திருப்தி செய்து கொள்ளும்‌ வழியும்‌ 
வேண்டிப்பாடுபட்டால்‌, அதிலிருந்தே மேற்கூறிய லெளகி௪ 
குர்மத்திற்கு தூண்டுதல்‌ உண்டாகும்‌. இரண்டாவது, 
ஆத்ம தர்மம்‌, க்்ணமாயிருக்கும்‌ இன்பங்களை மாத்திரம்‌ 
கருதாமல்‌, மனுஷ்ய வாழ்க்சையின்‌ அக்யுந்நதமான 
தோக்கத்தை நாடி. உழைத்தவர்கள்‌ நமது நாட்டில்‌ எக்‌ 
காலத்திலும்‌ மாறாமல்‌ இருந்து வருகிரர்கள்‌.”” 

ஆகும தரமமாவது யாதென்றால்‌, ஸ்ரீ வஸு சொல்லு 
கிரூர்‌:-- மனுஷ்ய ஜாதியின்‌ பரம க்ஷமத்திற்காக 
ஒருவன்‌ தன்னைத்‌ துறந்து விடுதல்‌” என்று. வந்தே 
மாதரம்‌. இந்தக்‌ தர்மத்தை எக்காளத்திலும்‌ இடைவிடா 
மல்‌ ஒரு சிலரேனும்‌ ஆதரவு செய்து வந்தமையாலேதான்‌ 
--அஸ்ஸிரியா தேசத்திலும்‌ நீல நதிக்கரையிலும்‌ தலை 
துரக்கி நின்ற பெரிய ஜாதிகள்‌ அழிந்து போபின--நாம்‌ 
அழியாமல்‌ என்றும்‌ இளமை சொண்டிருக்கிறோம்‌. சால 
வெள்ளத்தில்‌ வரும்‌ மாறுதல்களுக்செல்லாம்‌ மாருமல்‌, 
கான்‌ அவற்றைக்‌ தனதாக்கிக்கொண்டு வாழும்‌ திறமை 
நமது நாட்டிற்கு இருக்கிறது. 


2௮ 


வந்தே மாதரம்‌. 

இதுவே உயிரின்‌ ஒலி, ஹிந்துஸ்தானத்தை 
வணங்குகிறேன்‌, ஹிந்து தர்மத்தைப்‌ போற்றுகிறேன்‌. 
லோச நன்மைக்காக என்னை மறந்து என்ன இரை 
கொடுப்பேன்‌. 

இதுதான்‌ ஜீவசக்தியின்‌ சாத்தி வசனம்‌. தர்மம்‌ 
ஐரோப்பியருக்குக்‌ தெரியாது. அதை நாம்‌ ஐரோப்பிய 
ருக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கவேண்டும்‌. அவர்களுடைய 
முயற்செளை நாம்‌ கற்றுக்கொண்டு பிறகுதான்‌ அவர்‌ 
களுக்கு நாம்‌ உபாத்யாயராகலாம்‌. 

ஐரோப்பாவின்‌ தொழில்‌ நுட்பங்களை நரம்‌ பயிற்சி 
செய்தல்‌ எளிதென்பது ஸ்ரீமான்‌ வஸுவின்‌ சரிதையிலே 
நன்கு விளங்கும்‌. நம்முடைய சாந்தி தர்மத்தை ஐரோ 
பியா தெரிந்து கொள்வதால்‌, அவர்களுக்கு விளையக்கூடிய 
நன்மையோ மிக மிகப்‌ பெரியது. 


ஸ்ரீமான்‌ ஜகதீச சந்திர வஸு சொல்றுகிறார்‌ :-- 
“தன்னை அடக்கியாளும்‌ சக்தியில்லாமையால்‌ மனுஷ்ய 
நாகரீசமானது சேதப்‌ படுகுழியின்‌ கரையில்‌ நடுங்கிக்‌ 
கொண்டு நிற்கிறது. ஸர்வ நாசத்திலே கொண்டு சேர்ப்ப 
தாகிய இந்த வெறி கொண்ட வேசத்திலிருந்து மனிதனைக்‌ 
கசாரப்பாற்ற மற்றொரு தார்மம்‌ வேண்டும்‌ அதாவது, நம்‌ 
முடைய ஹிந்து தர்மம்‌. ஏனென்றால்‌, “ஆத்ம த்யாகம்‌ 
தனக்குத்‌ தனக்கென்ற அவாவினால்‌ உண்டாகாது. 
எல்லாச்‌ சிறுமைகளையும்‌ அழித்துப்‌ பிறர்‌ நஷ்டமெல்லாம்‌ 
கனக்கு லாபமென்று கருதும்‌ அஞ்ஞானத்தை வேரறுப்‌ 
பதால்‌ விளையும்‌'” என்கிருர்‌. 

முன்னொரு முறை சில வருஷங்களின்‌ முன்பு ஜசதச 
சந்திரர்‌ சொல்லிய வாக்கிய மொன்றையும்‌ இங்கு மொழி 
பெயர்த்துக்‌ சாட்டுதல்‌ பொருந்தும்‌. லண்டன்‌ நகரத்தில்‌ 


ம்க்‌ 


“ரரயல்‌ ஸொஸைடி”” என்ற பெரிய சாஸ்திர சங்கத்தார்‌ 
முன்பு செய்த ப்ரசங்க மொன்றிலே அவர்‌ சொன்னார்‌:-- 
ஈஸ்வலி கதங்களில்‌ பேசாத ஸாக்யத்தை நான்‌ பார்த்‌ 
தேன்‌. எல்லாப்‌ பொருளையும்‌ தன்னுள்ளே கொண்ட 
ஏகவஸ்துவின்‌ சலை ஒன்றை அங்கு சண்டேன்‌. ஒளியின்‌ 
சறுதிரைகளுக்கிடையே தத்தளிக்கிற துரும்பும்‌, பூமியின்‌ 
மேலே பொதிந்து கடக்கும்‌ உயிர்களும்‌, நமது தலை மேலே 
சுடர்‌ வீசும்‌ ஞாயிறும்‌--எல்லாம்‌ ஓன்று. இதைக்கண்ட 
பொழுதே, மூவாயிர வருஷங்களுக்கு முன்பு என்‌ முன்னோர்‌ 
கங்கைக்‌ கரையில்‌ முழங்கன வாக்கியத்திற்குச்‌ சற்றே 
பொருள்‌ விளங்கலாயிற்று. “இந்த ஐகத்தின்‌ பேத 
ரூபங்களில்‌ ஒன்று காண்பார்‌ எவரோ அவரே உண்மை 
காண்பார்‌,” பிறர்‌ அல்லர்‌, பிறர்‌ அல்லர்‌; இது தான்‌ 
ஜீவஒலி. வாயுபசகவானுடைய ஸ்ரீமுக வாக்யம்‌. எல்லா 
வற்றிலும்‌ ஒருயிரே அசைகிறது. அதை அறிந்தால்‌ 
பயமில்லை; பயம்‌ இர்ந்தால்‌ சாவில்லை அமிர்தம்‌ ஸதா.” 


18. லோகோபகாரம்‌ 


22 செப்டம்பர்‌ 1816 

ஏற்கெனவே, *சக்திதர்மம்‌” என்ற மகுடத்தின்‌ &ீழ்‌ 
ஒரிரண்டு விஷயங்கள்‌ எழுதியிருக்கிறேன்‌. 

லோகோபகாரம்‌' என்றாலும்‌ அதே அர்த்தந்தான்‌. 
லோகோபகாரமாவது லோகத்துக்கு உபகரணம்‌ அல்லது 
கருவியாச நடத்தல்‌. 

லோகத்துக்கு உபகாரத்தை அதாவது இனிய 
செய்சையைச்‌ செய்தல்‌ லோசத்துக்கு இனியது 
செய்வோன்‌, லோகசக்திக்கு ஒரு கருவியாகவே தொழில்‌ 
செய்கிறான்‌. சக்தியின்‌ கருவியாக இருந்து தொழில்‌ செய்‌ 


௦2 


வதையே சக்கி தர்மம்‌ என்றும்‌ சொல்லுகிறோம்‌. பிறருக்கு 
நாம்‌ செய்தல்‌ இஃமதயாம்‌. 


லோகத்துக்கு இனியது செய்வோன்‌ தன்‌ உள்ளத்‌ 
தில்‌ பயம்‌ வைத்துக்‌ செண்டிருக்கலாகாது. பயம்‌ தர்‌ 
வதற்கு வழியென்ன? பகைகீர்ந்தரல்‌ பயந்தீரும்‌. பசை 
இர்க்கும்‌ வழியென்ன? நம்முடைய மனத்தில்‌ பிறர்‌ மீது 
பகை யெண்ணம்‌ தோன்றாமலிருக்ச வேண்டும்‌. பாம்பினி 
படத்திலே நாம்‌ விரோத புத்தி கொள்ளாவிட்டால்‌ அது 
நம்மைக்‌ சடிக்காது. இந்த வார்த்தையைப்‌ பரிஹாசம்‌ 
பண்ணுதல்‌ எளிது; யாரும்‌ செய்யலாம்‌. அனால்‌ அது 
உண்மை. பாம்பைப்‌ பழக்கிவைக்கும்‌ திறமை அன்புக்‌ 
குண்டு; பாம்பினீடத்தில்‌ கருணை செய்யும்‌ ஞானியைப்‌ 
பாம்பு கடிக்காது. லோகோபகாரத்தைக்‌ ௧௫௬இ அந்த 
ஞானி மனதிலே அன்புடன்‌ அந்தப்‌ பாம்பைக்‌ கோபித்‌ 
தால்‌ அது அவ்விடம்‌ விட்டு ஓடிப்‌ போம்‌ விடும்‌. 


எல்லா ஜீவாரசிகளிடத்தும்‌ அன்பு செலுத்த 
வேண்டும்‌. இதுவே புத்தன்‌ சொல்லிய தர்மம்‌, மஹான்௪ 
ளெல்லாம்‌ காட்டிய வழி இதுதான்‌. தற்காலத்தில்‌ மனித 
ஜாதி கூடிய வரை நாகரிகப்‌ பட்டிருப்பதால்‌, மிருகங்கள்‌, 
பக்ஷிகள்‌, பூச்சி, புழு இவற்றால்‌ மனிதனுக்குள்ள பயம்‌ 
அதேகமாசத்‌ தீர்ந்து போய்‌ விட்டது. 


இப்போது மனிதர்‌ ஒருவருக்‌ கொருவர்‌ பயப்படுவது 
தான்‌ அதிகம்‌. இதற்கு இதுவரை மனித ஜாதியார்‌ சண்டு 
பிடித்து அணுசரணையில்‌ வழங்கிவரும்‌ மருந்து உபயோக 
மில்லை. பயத்தினால்‌ விரோதம்‌, போர்‌ உண்டாகிறது. மணித 
ஜாதி வீணாச அழிகிறது. எல்லோருக்குமே நஷ்டமுண்டா 
கிறது. பரஸ்பர பயம்‌ நீங்கவேண்டுமானால்‌ அதற்குப்‌ 
போர்‌ சரியான மருந்தில்லை. உலகம்‌ தோன்றிய காலமுதல்‌ 
இன்றுவரை போர்கள்‌ நடந்துதான்‌ வருகின்றன. இது 


26 


வட்டிலும்‌ மனித ஜாதியிலே ஒருவருக்கொருவர்‌ பயப்படு 
மது துவி கூடக்குறையவில்லை. 


அன்பிருந்தால்‌ பயந்‌ தெலிந்து போகும்‌. ஓரே 
குடும்பத்திலே ஒருவரையொருவர்‌ சண்டு மரணபயங் 
கொள்வதில்லை. உலக முழுவதும்‌ ஓரே குடும்பத்தைப்‌ 
போல்‌ வாழக்‌ கூடாதா? எவியவன்‌ அன்பு தொடங்கி வலிய 
வன்‌ சும்மா இருந்தால்‌ ஒன்றும்‌ நடக்காது. எளியவன்‌ 
வலிமையை விரும்பி நடக்க வேண்டும்‌. வலியவன்‌ எளிய 
வனிடம்‌ அன்பு செலுத்த வேண்டும்‌. 


யாரிடத்திலும்‌ அன்புடன்‌, யாரிடத்திலும்‌ பயமின்றி 
நல்லோன்‌ லோகோபகாரஞ்‌ செய்கிறான்‌. பராசக்தியின்‌ 
கையிலே தன்னை ஒரு கருவியாச ஓப்புவித்துவிட்டு, அவள்‌ 
சித்தப்படி தொழில்‌ செய்துவருகிறுன்‌. உலகத்தை ஆக்கு 
தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ என்ற மூன்று தொழிலுக்கும்‌ 
பராசக்தி வெவ்வேறு விதமான கருவிகளை வழங்குகிறாள்‌. 
காற்றும்‌, ஒளியும்‌, வெம்மையும்‌, மண்ணும்‌, நீரும்‌, சித்த 
மும்‌ உயிரை ஆக்குவதற்குக்‌ கருவிசகளாகின்றன. 


காற்றும்‌, ஒளியும்‌, வெம்மையும்‌, நீரும்‌, சித்தமும்‌ 
பிற உயிர்களும்‌ உயிரைக்‌ காப்பதற்குக்‌ கருவிசளா 
இன்றன. 


இவையனைத்தும்‌ காலமும்‌ சேர்ந்து நாசத்திற்குக்‌ 
சருவிகளாகின்றன. மனித உயிராகிய நான்‌ மற்ற மனித 
வயிர்களைக்‌ காக்கும்‌ கருவியாகத்‌ தொழில்‌ செய்வது 
நன்றா? அழிக்கும்‌ கருவியாகப்‌ போவது நன்றா? காப்பது 
நன்று. 


மேலும்‌ கர்ம விதியை மறக்கலாகாது. காக்ச விரும்பு 
வோன்‌ சாக்சப்படுவான்‌;? அழிக்க விரும்புவோன்‌ அழிக்கப்‌ 


௦7 


படுவான்‌. நன்மை விரும்பினால்‌ நன்மை விளையும்‌; இல்லா 
விட்டால்‌ விளையாது. 


ஒருவன்‌ லோசகோபகாரத்தை மாத்திரமே விரும்பி 
நடக்கத்‌ தொடங்கினால்‌ அவனுடைய சொந்த வியாபாரங்‌ 
சளுக்குச்‌ சேதமுண்டாகுமென்று சிலர்‌ நினைக்கிறார்கள்‌. 
இது பிழை. தனது இன்பத்தை விரும்புவோன்‌ முதலாவது 
செய்யவேண்டிய காரியம்‌ லோகோபகாரம்‌. 

“நன்றி ஒருவருக்குச்‌ செய்தக்கால்‌ அந்நன்றி'” நமக்குத்‌ 
திரும்பி வந்தே தீரும்‌. அடுத்த ஜன்மத்திலன்று; இந்த 
ஜன்மத்திலேயே திரும்‌.பி வரும்‌. இது சண்ணாலே சண்ட 
செய்தி. செல்வம்‌, புகழ்‌, துணை, வினையேற்றம்‌ முதலிய 
எந்த நலத்தை ஒருவன்‌ விரும்பின போதிலும்‌, பிறர்க்கு 
நன்மை செய்யாவிட்டால்‌ அது சைகூடாது. அனுபவத்‌ 
திலே பார்த்துக்‌ கொள்ளலாம்‌. குடும்பத்தைக்‌ காப்பவன்‌ 
ஊருக்கு நலஞ்‌ செய்வோன்‌ இவர்கள்‌ உண்டு வாழ்ந்திருப்‌ 
பதனால்‌ உலகத்துக்கு நன்மையன்றோ? நீ பிறரைக்‌ காப்பாற்‌ 
மினால்‌ தெய்வம்‌ உன்னைக்‌ காப்பாற்றும்‌. 

தெய்வம்‌ உண்டு. '**நலஞ்‌ செய்வோன்‌ என்றும்‌ 
கெட்டவழி சேரமாட்டான்‌”” என்று கதை சொல்லுகிறது. 
அவனுக்குக்‌ கெடுதி நேரிடாதபடி. அவனுடைய யோச 
க்ஷமத்தைத்‌ தான்‌ சுமப்பதாகத்‌ தெய்வம்‌ வாக்களித்‌ 
திருக்கிறது. ஆனால்‌, ஆரம்பத்திலே சோதனைகள்‌ தேரரிடும்‌. 
மனம்‌ தளராமல்‌ லோகோபகாரம்‌ செய்துகொண்டே 
போனால்‌ பிறகு சோதனைகள்‌ நின்றுபோய்‌ நன்மை உதய 
மாகும்‌. லோகோபகாரத்திலே ஆரம்பத்திலே” மனத்‌ 
குளர்ச்சி ஏற்படுவது சகஜம்‌. 

“ஏதடா இது! தெய்வத்தை நம்பி தெய்வமே கர்த்தா, 
நாம்‌ கருவியென்று நிச்சயித்து மற்றவர்களுக்கு நன்மை 


யா. உ .வவத்‌ 


28 


செய்யப்‌ போன இடத்தில்‌ நமக்குத்‌ தமையுண்டாகிறதே! 
கஇணறு வெட்டப்போன இடத்தில்‌ பூதம்‌ புறப்படுகிறதே! 
உலகத்தைக்‌ கிளியென்று நினைத்து அதன்‌ பசி தீரப்‌ பால்‌ 
வார்க்கும்படி, போனால்‌ அது சமுகாக மாறி நம்மைக்‌ 
கொத்துகிறதே!”” என்று திகைத்துப்‌ போய்‌ மனிதன்‌ 
லோகோபகாரத்தைக்‌ சைவிடக்‌ சருதல்‌ ஸாமான்யம்‌. இது 
தவறு. தெய்வம்‌ நமக்குத்‌ துகுதியேறும்‌ பொருட்டாக 
நம்மைச்‌ சோதனை செய்கிறது. உள்ளம்‌ பதறுதிருந்தால்‌ 
விரைவிலே வானந்‌ தெளியும்‌. 


லோகோபகாரம்‌ எப்போது, எந்த வயதில்‌ தொடங்‌ 
சலாம்‌? இப்போது, இந்த நிமிஷத்திலே தொடங்க 
வேண்டும்‌. யார்‌ தொடங்கலாம்‌? ஆண்‌, பெண்‌, அலி, 
வலியவன்‌, எளியவன்‌, இழவன்‌, குழந்தை, குருடன்‌, 
நொண்டி எல்லோரும்‌ தொடங்கவேண்டும்‌. 

பிறருக்கு இனியது செய்தலாவது யாது? நோய்‌ தர்தீ 
தல்‌, உணவு கொடுத்தல்‌, அறிவு கொளுத்துதல்‌ முதலிய 
செய்சை. 

பிறரென்றால்‌ அதற்செல்லையுண்டா? சக்திக்குத்‌ தக்௪ 
படி எல்லை. குடும்பத்தைக்‌ காத்த பிறகு நாட்டைக்‌ காக்க 
€வணும்‌. பிறகு மனித ஜாதி முழுதையும்‌ காக்க வேணும்‌, 

லோகோபகாரத்தினல்‌ மனிதன்‌ என்ன பயனடை 
வான்‌? எப்போது? 

லோசகோபகாரத்தையே பரிபூரணமாகச்‌ செய்வோன்‌ 
மனிதநிலை கடந்து அமரநிலை பெறுவான்‌. இவ்வுலகத்தில்‌ 
இந்தப்‌ பிறவியில்‌ பயன்‌ அடைவான்‌. செய்சையின்‌ வேகத்‌ 
துக்குத்‌ தக்கபடி, பயனின்‌ வேகம்‌. 

சக்தி காக்கும்‌--பாரதி தமிழ்‌. 


19. உலகத்துக்கு நல்லுபதேசம்‌ 
செய்ய நாமே தகுதியுடையோர்‌ 


சென்ற வாரம்‌ சென்னப்பட்டனம்‌ சந்தசாமி கோயில்‌ 
வஸந்த மண்டபத்தில்‌, சாது மஹாசங்கத்தாரின்‌ ஏற்பாட்‌ 
டிலே ஒரு கூட்டம்‌ நடந்தது. அதிலே, ஸ்வாமி அத்புதா 
நந்தர்‌ என்பவர்‌ ஒரு நேர்த்தியான உபந்யாஸம்‌ செய்த 
தாகத்‌ தெரிகிறது. 


ஸ்வாமி சொல்லியதன்‌ ௬ருக்கம்‌:--*மத விஷயங்களில்‌ 
நமது முன்னோர்‌ மிகவும்‌ உயர்ந்த ஆராய்ச்சிகள்‌ செய்து 
வைத்திருக்கிறார்கள்‌. இவற்றை நாம்‌ நன்றாகக்‌ தெரிந்து 
கொண்டு உலகத்தாருக்கெல்லாம்‌ உபதேசம்‌ செய்ய 
வேண்டும்‌. இவ்விஷயத்தில்‌ அமெரிக்கா, ஐரோப்பா 
முதலிய வெளி தேசத்தார்‌ நமது உதவியை எதிர்பார்த்து 
நிற்கின்றனர்‌. 

இனி, '“மதவிஷயங்கள்‌”” என்பவை பாரமார்த்திக 
உண்மைகளாம்‌?. அதாவது ஐம்புலன்சளுக்‌ செட்டர த, 
சுத்த அறிவினால்‌ காணுதற்குரிய, தெய்விச உண்மைகள்‌: 
இசை ஞானம்‌, பக்தி, யோகம்‌ என்னும்‌ வழிசளிலே 
கிடைப்பனவாகும்‌. இவற்றை நமது முன்னோர்‌ பெரிய 
பாடுபட்டுக்‌ தேடித்‌ தம்முடைய நூல்களிலே திரட்டி, 
வைத்திருக்கிறார்கள்‌. இந்தச்‌ செல்வத்தை நாம்‌ இறமை 
யுடன்‌ சையாண்டு உலகத்தாருக்செல்லாம்‌ வாரிக்‌ 
கொடுத்து இவ்வுலகத்தின்‌ துன்பங்களையும்‌ ,சறுமைகளை 
யும்‌, அறியாமைகளையும்‌ மாற்றி இதனை மேன்மைப்படுத்த 
வேண்டும்‌. 


தாம்‌ இன்பு றுவது உலகு இன்புறக்‌ கண்டு 
காமுறுவர்‌ கற்றிந்தார்‌ 


60 


என்று திருவள்ளுவர்‌ சொல்லியபடி. இஃகேஸ்வாமி அத்பு 
தாநந்தருடைய கருத்தாகும்‌. இதை நான்‌ பரிபூரணமாக 
அங்கோரம்‌ செய்து கொள்கிறேன்‌. ஆனால்‌ நமது 
ஆசையை இவ்வளவுடன்‌ நிறுத்தி விடலாகாது. லெளகி௪ 
விஷயங்களிலும்‌ நமது உதவியை உலகம்‌ வேண்டித்தான்‌ 
நிற்கிறது. இதை நாம்‌ மறந்து விடலாகாது. நமது 
முன்னோர்‌ பாரமார்த்திசச்‌ செய்திகளில்‌ மாத்திரமே 
நிசரற்ற மேன்மை யடைந்திருந்ததாக நினைத்து விடலா 
காது. இஹலோக அறிவிலும்‌ ஆச்சரியமான அயர்வு 
பெற்றிருந்தார்கள்‌: பல தேசங்களையும்‌, அவற்றின்‌ பலவித 
சாஸ்திரங்களையும்‌, நன்றாக அறிந்த எனது நண்பரொருவர்‌ 
ஐரோப்பாவில்‌ மஹாகீர்த்தி பெற்றிருக்கும்‌ யவனத்துச்‌ 
(கிரேக்க தேசத்துச்‌) சற்பத்தைக்‌ காட்டிலும்‌ நமது 
புராதன சிற்பம்‌ மேம்பட்ட தென்று கருதுகிறார்‌. இதை 
வெளியுலகத்தாருக்கும்‌ விளங்கச்‌ செய்ய வேண்டுமென்ற 
நோக்கத்துடன்‌, ஸ்ரீஆனந்த குமாரஸாமி முதலியவித்வான்‌ 
ள்‌ மிகவும்‌ உழைத்து வருகிறார்கள்‌. ஆனால்‌ இதை இங்கு 
நமது தமிழ்‌ நாட்டிலே வாழும்‌ ஜனங்களுக்கு விளங்கக்‌ 
காட்டுவார்‌ யாரையும்‌ காணவில்லை. 
பலதேசத்து ஸங்கீதங்களையும்‌ நான்‌ ஒருவாறு:ஒப்பிட்டுப்‌ 

பார்த்திருக்கிறேன்‌. நமது புராதன ஸங்கதத்துக்கு நிகரா 
னது இவ்வுலகத்தில்‌ வேறெங்குமில்லை என்பது என்னு 
டைய முடிபு. சவிதை விஷயத்திலும்‌ இப்படியே. 

இனி சணிதம்‌, ரஸாயனம்‌ முதலிய வேறு பல சாஸ்தி 
ரங்களும்‌ நமது தேசத்திலேதான்‌ :முதலில்‌ வளர்ச்சி 
பெற்றவையாகும்‌. 

நாம்‌ இஹலோசத்து அறிவிலும்‌ மேம்பாடு பெற 
வேண்டும்‌. தெரியாத சாஸ்திரங்களின்‌ ஆரம்பங்களைப்‌ 
பிறரிடமிருந்து கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. பிறகு 
ஆவற்றை நமது ஊக்கத்தாலும்‌ உயர்மதியாலும்‌ மேன்‌ 


௦1 


மேலும்‌ வளர்த்து மீளவும்‌ உலசத்தாருக்கு ஊட்ட 
வேண்டும்‌. இஹலோச வளர்ச்சியிலே நாம்‌ தலைமை 
வடக்க வேண்டும்‌. அதற்கு நாமே தகுதியுடையோர்‌. 


குறிப்பு;--இக்‌ கட்டுரை தராசு என்ற பாரதியார்‌ நூலில்‌ 
உள்ளது. 


20. ஹிந்து தர்மம்‌ 

29 நவம்பர்‌ 7977 

வாரீர்‌ நண்பர்களே, ஐரோப்பாவிலும்‌ அமெரிக்கா 
விலும்‌ ஹிந்து தர்மத்தைப்‌ பரவும்படி. செய்ய வேண்டு 
மானால்‌ அதற்கு இதுவே மிகவும்‌ ஏற்ற தருணம்‌. ஆஹா! 
ஸ்வாமி விவேகாநந்தரைப்‌ போலே பத்துப்பேர்‌ இப்போதி 
ருந்தால்‌ இன்னும்‌ ஒரு வருஷத்துக்குள்‌ ஹிந்து தர்மத்தின்‌ 
வெற்றிக்‌ கொடியை உலகமெங்கும்‌ நாட்டலாம்‌. அந்தக்‌ 
சண்டங்கள்‌ யுத்தமாகிய சுழற்காற்றுக்குள்ளே அசப்‌ 
பட்டுத்‌ தத்தளித்துக்‌ கொண்டிருக்கசையிலே, ஹிந்து தா்‌ 
மத்தை எவன்‌ சவனிப்பான்‌ என்று கூறிச்‌ சிலர்‌ அக்ஷபிக்‌ 
சலாம்‌. அந்த அஆக்ஷ்பம்‌ சரியன்று. சண்டைக்‌ காலந்தான்‌ 
நமக்கு நல்லது. இந்த ஸமயத்திலேதான்‌ மனுஷ்ய அஹங்‌ 
காரத்தின்‌ சிறுமையும்‌ தெய்வத்தினுடைய மஹிமை 
யும்‌ மனுஷ்யனுடைய புத்திக்கு நன்றாக விளங்கும்‌. இவ்‌ 
வுலக இன்பங்களைத்‌ தார்மத்தினாலே பெற்றாலொழிய அவை 
இன்பங்கள்‌ போலே தோன்றினாலும்‌ துக்கமாவே முடியும்‌. 
அவரவர்‌ சார்மத்தின்‌ பயனை அவரவரே அனுபவிக்க 
வேன்டும்‌. வினை விதைத்தவன்‌ வினை அறுப்பான்‌; தினை 
விதைத்தவன்‌ தினையறுப்பான்‌. நாம்‌ இன்று நூறு ஸப்‌ 
மரீன்‌ வைத்துக்‌ கொண்டு பிறருடைய கப்பல்களைத்‌ தகர்த்‌ 
தால்‌, நாளை மற்றொரு ஜாதியார்‌ ஆயிரம்‌ ஸப்மரீன்‌ சட்டி 


62 


நம்முடைய அசப்பல்சளை நொறுக்கிப்‌ போடுவார்கள்‌ - 
பாம்பைக்‌ கொல்ல ஒரு£ரிப்‌ பிள்ளையுண்டு) பகை பகையை 
வளர்க்கும்‌. நாம்‌ மற்றவரை அடிமைப்‌ படுத்தினால்‌ நம்மை 
அடிமைப்படுத்த வேறு யாரேனும்‌ முளைப்பார்கள்‌. 

இவ்வுலசத்தில்‌ நாம்‌ செய்கிற ஒவ்வொருசெய்சையும்‌. 
ஸ்வப்ரயோஜனத்தைக்‌ கருதாமல்‌. லோகோபகாரத்தை 
முன்னிட்டுக்‌ சொண்டுசெய்யவேண்டும்‌, இராக அவலும்‌, 
அவலரமும்‌, ஓயாத பரபரப்பும்‌ உள்ள ஜ்வர வாழ்க்கை 
நாகரிசமாகமாட்டாது. சரியான நாகரிகத்துக்கு சாந்தியே 
ஆதாரம்‌. யந்துரப்பீரங்கெளும்‌ ஸப்மரீன்களும்‌ நாகரிசத்‌ 
துக்கு அடையாளமல்ல. நிலக்கரிச்‌ சுரங்கங்களும்‌ 
அகாச வெடிகுண்டுகளும்‌ மனுஷ்யனுக்கு பலமல்ல 
துணையல்ல அவை அபிவிருத்திக்கு லகஷணமல்ல. அவை 
மனிதனுக்குப்பசை. மனுஷ்யனையும்‌ அவனுடையநாசரிகத்‌ 
தையும்‌ அழிக்கும்‌ குணமுடையன. 


கார்வத்தினலே மரணம்‌ உண்டாகும்‌. அடக்கம்‌, 
பொறுமை, ஜீவகாருண்யம்‌ என்ற குணங்களே உண்மை 
யான நாகரிகத்தையும்‌ நித்ய ஜீவனையும்‌ விளைக்கும்‌. 
இப்படி நூற்றுக்‌ சகணக்காணுஹிந்து தார்மக்‌ கொள்சைகளை 
நாம்‌ உலகத்தார்‌ சேட்க முழங்குவதற்கு இதுவே நல்ல 
தருணம்‌. இந்த ஸமயத்தில்‌ மனுஷ்ய ஸமூகம்‌ அழிந்து 
போகாமல்‌ அதைக்‌ காப்பாற்றி நல்ல வழியிலே சேர்க்கக்‌ 
கூடிய ஜாதியார்‌ நம்மைத்தவிர வேறு யாருமில்லை . 
சண்ணைத்‌ நிறந்து பூமண்டல முழுதையும்‌ ஓரே பார்வை 
யாகப்பார்த்தால்‌ நான்‌ சொல்வதுண்மையென்பது தானே 
விளங்கும்‌. இவ்விஷயத்தை அழ்ந்து யோசனை பண்ணி 
இங்கிருந்து வெளி நாடுகளுக்கு நூற்றுக்கணக்கான பிற 
சங்கிகளை அனுப்பும்படி. ராஜாக்களையும்‌, ஐமீன்தார்களை 
யும்‌, செட்டியார்களையும்‌, மடாதிபதிகளையும்‌ பிரார்த்தனை 
செய்து கொள்ளுகிறேன்‌, --பாரதி தமிழ்‌. 


21. ஜாதி-] 
26 டிசம்பர்‌ 1916 


ஜாதி என்ற சொல்‌ இரண்டர்தக்த முடையது. முதலா 
வது ஒரு தேசத்தார்‌ தமக்குள்‌ ஏற்பத்திவைத்துக்டு 
கொள்ளும்‌ பிரிவு. வேளாள ஜாதி, பிராமண ஜாதி, 
கைக்கோள ஜாதி என்பது போல. இரண்டாவது, தேசப்‌ 
பிரிவுகளைத்‌ தழுவிய வேற்றுமை. ஐப்பானிய ஜாதி, சீன 
ஜாது, பார்ஸீ ஜாதி, பாரத ஜாதி, ஆங்கிலேய ஜாதி, 
லூர்மானிய ஜாதி, ௬ுமானிய ஜாதி என்பது போல. இவ்‌ 
விரண்டும்‌ அதிச அனுகூலம்‌ இல்லையென்பது ஸ்ரீமான்‌ 
ரவீந்திரநா தடாகுருடைய சகஷி. 


அமெரிக்காவிலேயே பிறந்தவன்‌ தன்னை அமெரிக்க 
ஜாதியென்றும்‌, இங்கிலிஷ்‌ ஜாதி இல்லையென்றும்‌ 
நினைத்துக்‌ கொள்ளுகிறான்‌. இங்கிலாந்திலுள்ள ஆங்கிலே 
யனுக்கும்‌, குடியரசுத்‌ தலைவன்‌ வில்ஸனுக்கும்‌ நடை, 
உடை, ஆசாரம்‌, மதம்‌, பாஷை எதிலும்‌ வேற்றுமை 
கிடையாது. ஆனால்‌ தேசத்தையொட்டி வேறு ஜாதி, 
நேஷன்‌. இந்த தேச ஜாதிப்பிரிவு மேற்குப்‌ பக்கத்தாரால்‌ 
ஒரு தெய்வம்‌ போலே ஆதரிக்கப்‌ படுகிறது. அங்கு யுத்தங்‌ 
களுக்கு இக்கொள்சை முக்கிய காரணம்‌. எல்லா தேசத்‌ 
காரும்‌ ஸகோதரரென்றும்‌, மனுஷ்ய ஜாதி முழுதும்‌ 
ஒன்றேயென்றும்‌, அதலால்‌ தேச வேற்றுமை காரணமாக 
ஒருவரையொருவர்‌ அவமதிப்பதும்‌ அழிக்க முயல்வதும்‌ 
பிழைகளென்றும்‌ ஸ்ரீடாகுர்‌ சொல்லுகிரர்‌. 


அமெரிக்காவிலே ஓரு சபையிலே இவர்‌ மேற்படி, 
கொள்கையை எடுத்துக்‌ காட்டுகையில்‌, அந்த தேசத்தா 
னெருவன்‌ இவரை நோக்கி, “இவ்விதமான கொள்சையி 


64 


லிருந்தது பற்றியே உங்கள்‌ தேசத்தை அந்நியர்‌ வென்று 
கைப்பற்றிக்‌ கொள்ள நீங்கள்‌ தோற்றுக்‌ கிடக்கிறீர்கள்‌” 
என்றான்‌. 


“நாங்கள்‌ இப்போது புமுதியோடு புழமுதியாச விழுந்து 
கடந்தாலும்‌ எங்கள்‌ பூமி புண்ணிய பூமி, உங்களுடைய 
செல்வத்தின்‌ மேலே தெய்வசாபமிருக்கிறது”” என்று 
ரவீந்திரநாதடாகுர்‌ அவருக்கு மறுமொழி சொன்னாராம்‌. 
அதாவது, இந்த நிமிஷத்தில்‌ செல்வத்திலும்‌, பெருமை 
யிலும்‌ நம்மைக்‌ காட்டிலும்‌ அமெரிக்கா தேசத்தார்‌ 
உயர்வு பெற்றிருந்த போதிலும்‌ இந்த நிலைமை எப்போதும்‌ 
மாரறுமலிருக்கு மென்று அமெரிக்கர்‌ நினைப்பது பிழை. 
நாங்கள்‌ தெய்வத்தையும்‌ தர்மத்தையும்‌ நம்பியிருக்கிறோம்‌. 
கீழே விழுந்தாலும்‌ மறுபடி எழுந்து விடுவோம்‌. 
அமெரிக்கா விழுந்தால்‌ அதோ சதி. ஆதலால்‌ இனிமேலே 
னும்‌ ஹிந்து தர்மத்தை அனுசரித்து உலக முழுவதிலும்‌ 
எல்லா தேசத்தாரும்‌ உடன்‌ பிறப்பென்றும்‌ சமான 
மென்றும்‌ தெரிந்து கொண்டு, பரஸ்பரம்‌ அன்பு செலுத்தி 
னால்‌ பிழைக்சகலாமென்று ரவீந்திரர்‌ அவர்களுக்குத்‌ 
தூர்மோபதேசம்‌ செய்கிறர்‌. 


வெளித்‌ தேசத்தாருக்குத்‌ தர்மோபதேசம்‌ செய்கை 
யில்‌ நமது நாட்டில்‌ குற்றங்கள்‌ நடப்பதைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கலாமா? இங்கே அநாவசியமான ஜாதி 
விரோ தங்களும்‌ (அன்புக்‌ குறைவுகளும்‌) அவமதிப்புகளும்‌ 
வளர விடலாமா? அவற்றை அழிகதது உடனே அன்பையும்‌ 
உடன்‌ பிறப்பையும்‌ நிலை நாட்டுவது நம்முடைய கடமை 
யன்றோ? 


22. ஜாதி_.]] 
ஜுலை 1977 


(குறிப்பு :- இக்‌ சட்டுரையில்‌ ஐனம்‌ என்பதையும்‌, 
ஜாதிஎன்பதையும்‌ தனித்‌ தனிப்‌ பொருள்களில்‌ வழங்கப்‌ 
பட்டுள்ளன. ஜனம்‌ என்பதை 7௦0116 என்ற சருத்திலும்‌ 
ஜாதி என்பதை [481100 என்ற கருத்திலும்‌ கொண்டு 
ரவீந்திரநாகடாகுர்‌ எழுதிய ஆங்கிலக்‌ கட்டுரையை 
பாரதியார்‌ மொழி பெயர்த்துள்ளார்‌.) 


ஜனவகுப்புக்கள்‌ தனித்தனி சுபாவங்களுடைய 
வெவ்வேறு ஜீவன்சளாம்‌. ஆனால்‌ '*ஜாதி'”சள்‌ வெறுமே 
வலிமைக்காகச்‌ சேர்ந்த கூட்டங்களைத்‌ தவிர வேறில்லை. 
அதுபற்றியே இவற்றின்‌ உட்குணங்களும்‌ புறச்‌ செய்கை 
களும்‌ எங்கும்‌ ஒரே சந்தமாக, ஓரே மாதிரியாக இருக்‌ 
கின்றன. இவற்றுள்ளே வேற்றுமைகவிருந்தாலும்‌ அவை 
தொழில்‌ வலிமையைப்‌ பற்றின வேற்றுமைகளே யன்றி 
குணபேதங்களல்ல, நவீன உலகத்தில்‌ ஜனத்தன்‌ ஜீவ 
சக்திக்கும்‌, ஜாதியின்‌ நிபந்தனைகளுக்கும்‌ போர்நடக்கிறது. 


ஆசியாக்‌ சண்டத்தின்‌ மத்தியில்‌ முன்பு மனிதர்‌ 
குடியிருந்த நாட்டுக்கும்‌, அதன்‌ மேல்‌ இடைவிடாமல்‌ 
ஏறிக்கொண்டு வந்த பாலைவனத்து மணலுக்கும்‌ 
சண்டை நடந்தது. உயிரும்‌ அழகும்‌ கொண்ட 
நாட்டை மணல்‌ அழித்து விட்டது. அதுபோல்‌ ஜாதி 
ஜனத்தை அழிக்கிறது. மனுஷ்யப்‌ பொதுஜன உத்தம 
லகஷ்ணங்களைப்‌ பரவச்‌ செய்தல்‌ முக்கியமில்லை. என்ற 
எண்ணத்திலிருந்து ஜாதியின்‌ திறமை வளர்ப்பதாகிய 
சல்நெஞ்ச ஸம்ப்ரதாயம்‌ பலமடைகிறது. ஸான்ப்ரான்ஸி 
ஸ்கோ நகரத்திலிருந்து லண்டன்வரை, லண்டனிலிருந்து 
டோக்யோ வரை ஜாதியெண்ணம்‌ ஆதிக்கம்‌ பெற்றிருக்கும்‌ 


06 


நகசரங்களனைத்திலும்‌ ஒரே மாதிரியான இயல்பைக்‌ சாண 
லாம்‌. அவற்றின்‌ முசங்களைக்‌ காட்டுவதில்லை முகமூடிகளைக்‌ 
காண்பிக்கின்றன. ஜனம்‌ ஜீவனாதலால்‌ அதற்கு ஆத்மப்‌ 
பிரகாசம்‌ வேண்டும்‌. அது ஸ்‌:;நஷ்டி. செய்யும்‌. சல்வி, 
சலை, கோயில்‌ முதலியன ஓனத்தின்‌ ஸ்ருஷ்டிகளாம்‌. 
இவை ஓரே விருந்தில்‌ பலவிகு உணவுகள்‌ போலே 
உண்மையை அறிந்து இன்பமடைவதில்‌ வெவ்வேறு சுவை 
குருகின்றன. மனுஷ்ய லோகத்தை உயிர்‌ வளமுடைய 
தாக்கிப்‌ பலவிதங்களில்‌ அழகு படுத்துகின்றன. ஆனால்‌ 
ஜாதிகள்‌ ஸ்ருஷ்டி செய்வதில்லை. அவை பெருக்கு 
கின்றன, அழிக்கின்றன; பெருக்குதலாவது சோறு துணி 
சேர்த்தல்‌ போன்ற தொழில்வசை. பெருக்கும்‌ கூட்டங்கள்‌ 
அவசியமே. அழிக்குங்‌ கூட்டங்களும்‌ அவசியமாக 
இருக்கக்‌ கூடும்‌. ஆனால்‌ இவை பேராசையும்‌, விரோதமும்‌ 
சேரும்‌ போது, மனுஷ்ய ஜீவனை ஒரு மூலையில்‌ ஒதுக்கி 
விடுகின்றன. இதனால்‌ இசை தவறுகிறது. ஜனங்களின்‌ 
சரித்திரம்‌ அழிவை நோக்கிக்‌ கழுத்தொடியும்‌ வேசத்‌ 
துடன்‌ செல்லுகிறது. 


மனுஷ்ய ஜாதி உயிருடனிருக்குமிடத்தே ஆதர்‌ 
சங்களை,. உத்தம தரா்மங்களைப்‌ பின்பற்றுகிறது. செத்த 
கட்டுப்பாடாடிவிடும்‌ போது ஆகார்சங்களுக்கு இடங்‌ 
கொடுப்பதில்லை. அதன்‌ கட்டட மெல்லாம்‌ புறத்‌ 
தொழிலாசவே நடைபெறுகிறது. உள்விருக்கும்‌ தர்மக்‌ 
காட்சிக்கு அதன்‌ உத்தரம்‌ நேரில்ல்‌. பல வளையாத 
முரட்டுக்‌ தடைகளைக்‌ கடந்து செல்ல வேண்டியதாகிறது. 


மனுஷ்ய ஜீவனுக்குத்‌ தனிமைக்‌ குணமொன்றிருக்‌ 
கிறது. தனிமையாகிய களத்திலேதான்‌ அவனுடைய 
அத்மா தன்னைப்‌ பிரகாசப்படுத்திக்‌ கொள்ளவும்‌ வளரவும்‌ 
ஸ்வாதீன மடைகிறது. மனிதன்‌ பொது நிலையை விட்டு 


67 


ஒரு (தொழிலாளி அதாவது யாதேனுமோர்‌ வியாபாரம்‌, 
அல்லது விவகாரத்தால்‌ கட்டுப்பட்டவன்‌ அகும்‌ போது 
அவனைச்‌ சுற்றி இறுசகலான ஒடு தோன்றுகிறது. இந்தத்‌ 
கதொழிலாளித்தனம்‌ என்ற களத்திலே மனிதர்‌ தத்தம்‌ 
அறிவுக்குத்‌ தனிவழிகள்‌ காட்டித்‌ தமது பலத்தை ஒரு 
முகமாக்கித்‌ தாம்‌ தாம்‌ முற்படவேண்டுமென்று பரஸ்பரம்‌ 
முழங்கைகளால்‌ எற்றித்‌ தள்ளுகிறார்கள்‌. தொழிலாளித்‌ 
தனம்‌ அவசியந்தான்‌. ஆனால்‌ அதை ஆரோக்கிய வரம்பு 
கடந்து செல்லவிடக்‌ கூடாது. அது மனிதனை அடிமைப்‌ 
படுத்தவும்‌, குறுக்கவும்‌, கடினமாக்கவும்‌, ஆதரா்சங்களில்‌ 
நம்பிக்கையிழந்து லெளகிகலாபந்‌ தேடுவோனாகச்‌ 
செய்யவும்‌ இடங்கொடுக்கக்‌ கூடாது. 


புராதன ஹிந்து தேசத்தில்‌ ஸ்மிருதியால்‌ தொழில்‌ 
சளில்‌ வரம்புகடவாமல்‌ நிறுத்தப்பட்டன. அவை 
முதலாவது ஜனங்களின்‌ பொதுத்‌ தேவைகளாசவும்‌, 
பிறகு அவரவருக்கு ஜீவனோபாயங்களாசவும்‌ அசருதப்‌ 
பட்டன. எனவே எல்லையில்லாகது போட்டியின்‌ தூண்டு 
தலுக்குட்படாமல்‌, தனித்தனி தனது பரிபூரணதக்‌ தன்மை 
யைப்‌ பரீக்ஷை செய்ய நேரமிருந்தது. 

ஜனங்களுடைய பொதுவான தொமழிலாளித்‌ தனத்‌ 
துக்கு ஜாதியென்று பெயா்‌. அது ஐனங்களுக்குப்‌ பெரிய 
விபத்தாய்க்‌ கொண்டு வருகிறது. ஏனெனில்‌ அதில்‌ 
மிகுந்த லாபமுண்டாகிறது; எனவே உயர்ந்த ஆதாரஸங்‌ 
சளின்‌ நியதிசளிலே மனிதருக்குப்‌ பொறுமையில்லாது 
போகிறது. லாபம்‌ எவ்வளவு அதிசமாகிறதோ அவ்வளவு 
ஸ்வார்த்தம்‌, பொறாமை, விரோதம்‌, இவற்றின்‌ அல்லல்‌ 
பலமடைகிறது. இவை மனிதார்சளின்‌ மனத்தில்‌ லாபத்‌ 
தால்‌ விளைகின்றன. 

உயிருள்ள ஜனங்கள்‌ ஜாதிசகளாச இறுகுதல்‌ மேன்‌ 
மேலும்‌ அவசியமாகிறது. ஜாதியக்‌ கொள்கையின்‌ 


68 


வளர்ச்சியால்‌ மனிதனுக்கு மனிதன்‌ பெரிய விபத்தாய்‌ 
விட்டான்‌. அக்‌ கொள்சை தீராத பயத்தை விளைவிப்ப 
தனால்‌, மேன்மேலும்‌ பெரிய ஆபத்தாக மூண்டு வருகிறது. 


கூட்டத்தின்‌ புத்தி ஒரு குருட்டு சக்தி. நீராவி 
முதலிய பூத சக்திகளைப்‌ போலவே அதையும்‌ பிரமாண்ட 
மான பலம்‌ சேர்க்க உபயோகப்‌ படுத்தலாம்‌. ஆதலால்‌ 
லோபத்தாலும்‌ பயத்தாலும்‌ தமது ஜனங்களை வலிமைக்‌ 
கருவிகளாக்க விரும்பும்‌ அரசர்‌ இந்தக்‌ கூட்டப்‌ புத்தியைத்‌ 
குமக்கு வேண்டிய வழியில்‌ பயிற்சி செய்கிறார்கள்‌. 
ஜனங்களுடைய மனதில்‌ எங்கும்‌ பயமும்‌, ஸ்வஜாதிக்‌ 
கார்வமும்‌, பிற ஜாதிகளிடம்‌ விரோதமும்‌ வளர்த்தல்‌ 
கடமை யென்று நினைக்கிறார்கள்‌. பத்திரிசைகளையும்‌ 
பள்ளிக்‌ கூடப்‌ புஸ்தகங்களையும்‌ கோயில்‌ ஆராதனைசளையுங் 
கூட இந்‌ நோக்கத்துக்குப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


தெய்வ விழேரேோரரதமாான இந்தக்‌ குருட்டுக்‌ 
கொள்கையைக்‌ தைரியத்துடன்‌ எதிர்த்துப்‌ பேசுவோரை 
நியாயஸ்தலங்களில்‌ தண்டிக்கிறார்கள்‌; அல்லது கூட்டத்தி 
லிருந்து விலக்குகிறார்கள்‌. 


கனி மனிதன்‌ (லோபதாப) முதலிய, உணர்ச்சிகளின்‌ 
சமயத்திலும்‌ யோசனை பண்ணுவதுண்டு. ஆனால்‌ ஒரு 
கூட்டத்தின்‌ உணர்ச்சியுடன்‌ சலக்கும்‌ போது யோசனை 
செய்வதில்லை. அவனுடைய தர்மப்‌ புலன்‌ மழுங்கிப்‌ 
போகிறது. கூட்ட மனங்களில்‌ மனிதத்‌ தன்மையை 
நசுக்கி விடுவதனால்‌ மிகுந்த பலமுண்டாகிறது. ஏனென்‌ 
முல்‌ கூட்டப்‌ புத்தி இயல்பில்‌ அநாகரிகமானது. அதன்‌ 
சக்திகள்‌ பூத சக்திகளைப்‌ போன்றது. இருளின்‌ பெரிய 
வலியை ஜாதி தனக்குப்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதால்‌ 
ஜாக்கிறதையாக இருக்கிறது, 


69 


சங்கட காலங்களில்‌ ஒரு ஜனத்தின்‌ தற்காப்புச்‌ 
சிந்தையை ஆதிக்கமுடையதாகச்‌ செய்தல்‌ அவசியமே. 
அப்போது அதன்‌ ஒற்றுமையுணர்ச்சி கடுமையான விழிப்‌ 
பெய்துகிறது. இந்த மிசையுணர்ச்சி ஜாதியில்‌ எப்போதும்‌ 
சாகாதபடி செயற்சையுபாயங்களால்‌ காக்கப்படுகிறது. 
ஒருவனுடைய வீட்டைத்‌ இருடர்‌ வந்து கொள்ளாயிடும்‌ 
போது அவன்‌ போலீஸ்‌ சேவசனுடைய தொழிலை மேற்‌ 
கொள்ளவேண்டும்‌. ஆனால்‌ அவனுடைய சாதாரண 
ஸ்திதியே அப்படியாய்விட்டால்‌ அவனுடைய வீட்டுச்‌ 
சிந்தை மிசையாகி வீட்டருசே போவோர்‌ வருவோர்‌ 
மேலெல்லாம்‌ பாய்ந்து விழும்படி. செய்கிறது. 

இந்த மிசையுணர்ச்சி ஒருவன்‌ கர்வப்படத்‌ தக்ச 
உடைமையன்று. இது மெய்யாகவே ஆரோக்கியத்துக்கு 
லகஷ்ணமன்று. அதுபோலவே ஒரு ஜாதியின்‌ தீராத 
குற்போதமும்‌ ஜனங்களுக்கு மிகுந்த தீங்கு விளைவிக்கும்‌. 
அதனால்‌ தற்காலத்துக்குப்‌ பயன்‌ உண்டாவது போலே 
தோன்றினும்‌ மனிதனுடைய நித்ய ஜீவனுக்கு நஷ்ட 
முண்டாகும்‌. 

ஒரு கூட்டம்‌ சேர்ந்து யாதேனுமொரு குறுகிய €நோக்‌ 
கத்துக்குத்‌ தம்மைப்‌ பயிற்சி செய்து கொள்ளுமாயின்‌ 
பிறகு அதையே தளராமல்‌ காத்து அதற்கு மரியாதை 
செலுத்த வேண்டுமென்று போதனை செய்தல்‌ அந்தக்‌ 
கூட்டத்திற்கு லாபகரமாகிறது. 


ஒரு ஜன முழுதையும்‌ குறுகின ஆதர்ஸப்படி. பயிற்சி 
செய்வதே ஜாதியக்‌ கொள்சை, அது ஜனங்களுடைய 
உள்ளத்தைக்‌ சவரும்போது தர்மக்‌ குறையையும்‌ குருட்‌ 
டறிவையும்‌ விளைவிப்பது நிச்சயம்‌. இந்த ஜாதியக்‌ 
கொள்சையின்‌ காலம்‌ பிரம்மாண்டமான ஸ்வார்த்தமும்‌ 
செருக்கும்‌ தலைப்பட்ட காலம்‌. இது நாகரிகத்தில்‌ 


70 


அசாசுவதமான ஒரிடைக்காலமேயன்றி வேறில்லையென்ற 
நம்பிக்சையை நாம்‌ உறுதியாகப்‌ பற்றி நிற்போம்‌. 

மனித சறித்திரத்தின்‌ இந்த அசாசுவதமான குணத்‌ 
தைக்‌ திருப்தி செய்யும்‌ பொருட்டு சாசுவதமான வேலை 
செய்வோர்‌ இனி வரப்போகிற உண்மையான விடுதலைக்‌ 
காலத்துக்குத்‌ தகுதியில்லாது போவார்கள்‌. 

ஜாதியக்‌ கொள்கை தடையின்றி வளர்வதனால்‌ 
மனுஷ்ய நாகரிகத்தின்‌ ஆதாரந்தி தன்னைய றியாமலே 
மாறுபடுகிறது. சமூகத்து மனுஷ்யனுடைய உத்தம 
லக்ஷ்யம்‌ பிறர்‌ நலம்‌. ஆனால்‌ ஜாதி தொழிலாலித்தனம்‌ 
உடையதாகையால்‌ அதற்குத்‌ தக்சபடியே அதன்‌ உத்தம 
லக்ஷ்யம்‌ தன்‌ நலம்‌. இதனாலேயே தனி மனுஷ்யன்‌ 
தக்குனத்‌ தனக்கென்ற அவா உடையவனாக இருந்தால்‌ 
பழிக்கப்படுகிறான்‌. ஒரு ஜாதி அப்படியிருந்தால்‌ புகழப்‌ 
படுகிறது. இதனால்‌ ஏக்கத்துக்கிடமான நீதிக்‌ குருட்டுத்‌ 
தனம்‌ உண்டாகிறது. அது ஜனத்தின்‌ மதத்தை ஜாதியின்‌ 
மதத்தோடு ஒன்றாகப்‌ போட்டுக்‌ குழப்புகிறது. இதனாலே 
தூரன்‌ உலகத்தின்‌ பெரும்‌ பகுதியை கிறிஸ்தவ ஜாதியார்‌ 
ஆளுவதனாலே கிறிஸ்து மதந்தான்‌ உயர்ந்ததென்று 
சொல்லுவோர்‌ அலர்‌ இருப்பதாசக்‌ காண்கிறோம்‌. இது 
ஒரு திருடன்‌ களவு செய்த சொத்தை அளவிட்டு அவன்‌ 
மதக்‌ கொள்கையை ஆகரிப்பதொக்கும்‌. ஜாதிகள்‌ தாம்‌ 
பிற மனிதரை யதேஷ்டமாகக்‌ கொன்று முடித்தது பற்றி 
ஆலயங்களில்‌ விசேஷங்‌ கொண்டாடுகின்றன. *டக” 
ஜாதிக்‌ கள்வர்‌ கூட்டம்‌ தமது கொள்கையை நிறைவேற்‌ 
றியது, தாம்‌ வணங்கிய தேவியின்‌ கிருபையென்று 
நினைத்தார்கள்‌ என்பதை மேற்படி ஜாதிகள்‌ மறந்துவிடு 
இன்றன. “டக” ஜாதியார்‌ விஷயத்தில்‌ அவர்களுடைய 
தேவதையை வெளிப்படையாகவே ஸம்ஹார மூர்த்தி 
யென்று சொல்லி வணங்கினர்‌. அதுமேற்படி குற்றவாளி 


74 


ஜாதியின்‌ கொலையுணர்ச்சியை தெய்வமாக்கினவாறு 
குனி மனிதனுடைய மனமன்று, கூட்டத்தின்‌ பொது 
உள்ளம்‌. ஆதலால்‌ தெய்விகமென்று கருதப்பட்டது. 
அதேமாதிரி நவீன சர்ச்சு (கிறிஸ்தவாலயங்களில்‌) ஜாதி 
யின்‌ பொது மனமென்ற கூட்டு நிலையில்‌ ஸ்வார்த்தமும்‌ 
அற்பச்‌ செருக்கும்‌, விரோதமும்‌ தெய்வ பூசையுடன்‌ 
கூசாமல்‌ வந்து சலந்து கொள்ளுகின்றன. 

தன்னலத்தை நாடி யுழைத்தால்‌ முழுமையும்‌ அஹங்‌ 
காரமாகவே யிருக்க வேண்டு மென்று கட்டாயமில்லை. 
எல்லா நலத்துடன்‌ அது பொருந்தவுங்‌ கூடும்‌, எனவே 
அதுர்சிசமாகப்‌ பேசுமிடத்து, ஜன ஸ்வார்த்தத்தில்‌ பிர 
சாசத்தை நாடும்‌ ஜாதியக்‌ கொள்சை அவமரனமடைய 
ஹேதுவில்லை்‌. ஆனால்‌ நரம்‌ அனுபவத்தில்‌ காண்பது 
யாதெனில்‌ செல்வமடைந்த ஜாதியொவ்வொன்றும்‌ பிற 
ருக்குத்‌ தீங்கு செய்யும்‌ ஸ்வார்த்தச்‌ செயல்களிலேதான்‌ 
அதையடைந்திருக்கிறது. அதாவது வியாபார வேட்டை 
களினாலும்‌, அந்திய தேச உடைமைகளாலும்‌, அல்லது 
இரண்டும்‌ சேர்ந்ததாலும்‌ என்சு. 

இந்த லெளகிகச்‌ செல்வமிகுதி ஓயாமல்‌ ஜனத்தின்‌ 
ஸ்வார்த்தம்‌ இயல்பைப்‌ போஷிப்பதுமன்றி ஒரு ஜாதிக்கு 
ஸ்வார்த்தம்‌(கன்னலம்‌) அவசியம்‌. அதலால்‌ அதுவே 
தர்மம்‌ என்ற பாடத்தை மனிதரின்‌ உள்ளத்தில்‌ அழுந்தச்‌ 
செய்கிறது. ஐரோப்பாவில்‌ ஜாதியெண்ணத்தில்‌ அழுத்தம்‌ 
எப்போதும்‌ வளர்ந்து செல்வதால்‌ அது நேர்ச்‌ சேய்கை 
யாலும்‌, தொத்தும்‌ திறத்தாலும்‌ மனிதருக்குப்‌ பெரிய 
விபத்தாய்க்‌ கொண்டு வருகிறது. 

மனுஷ்ய ஸ்வபாவத்திலேயே இமைகள்‌ இருப்பது 
மெய்தான்‌. நாம்‌ தர்மவிதிகளை நம்பியிருந்தாலும்‌ தன்‌ 
னஞட்சியில்‌ பயிற்சி பெற்றிருந்தாலும்‌ அவை நம்மையறியா 


72 


மல்‌ வெளியே கிளைத்து விடுகின்றன என்பதும்‌ மெய்தான்‌. 
ஆனால்‌ அவை தம்‌ நெற்றி மீது பழிச்சூடு போட்டுக்‌ 
கொண்டிருக்கின்றன. அவற்றின்‌ வெற்றியே அவற்றின்‌ 
கொடூரரூபத்தை அதிக கோரமாசக்‌ காட்டுகிறது. மனுஷ்ய 
சரித்திர முழுமையிலும்‌ துன்பப்படுவோர்‌ சிலரும்‌ படுத்து 
வேர்‌ பிறரும்‌ இருக்கவே செய்வார்கள்‌. இமையை வெல்‌ 
லுதல்‌ எக்காலத்திலும்‌ பரிபூரணமாக நிறைவேருது. த 
எரிவது போல்‌ நமது நாகரிகத்தில்‌ அது தொடர்ச்சியாக 
நடக்கும்‌ செய்கையாம்‌. 


நித்தியமான பரிபூரணத்வ லக்்யத்துக்கும்‌ அதன்‌ 
நிரந்தர ஸ்தானத்துக்கும்‌ உள்ள பொருத்தமே ஸ்ருஷ்டி. 
யென்று சொல்லப்‌ படும்‌. 


நன்மையென்னும்‌ உடம்பாட்டு லக்யம்‌ ஸாதனக்‌ 
குறைவு என்ற எதிர்மறையடன்‌ சமவேசமாகச்‌ செல்லும்‌ 
மட்டும்‌, அவ்விரண்டுள்‌ முழுப்‌ பிரிவுண்டாகாதிருக்கும்‌ 
மட்டும்‌ நாம்‌ துன்பத்துக்கும்‌ நஷ்டத்துக்கும்‌ பயப்பட 
வேண்டா. 

ஆதலால்‌ முற்காலங்களில்‌ யாதேனு மொருஜனம்‌ 
சலகந்‌ தொடங்கிப்‌ பிறருடைய மனுஷ்ய உரிமையைப்‌ 
பறித்துவிட முயன்ற போது சில சமயங்களில்‌ அந்த ஜனத்‌ 
துக்கு வெற்றியும்‌ சில சமயங்களில தோல்வியும்‌ 
ஏற்பட்டது; அவ்வளவுதான்‌. ஆனால்‌ இந்த ஜாதியக்‌ 
கொள்கை இன்று சர்வ சம்மதமாய்த்‌ தனது தன்னலம்‌ 
அளவிலே பிரமாண்டமாச இருப்பது கொண்டு அதை 
துர்மமென்று காட்டத்‌ தலைப்படுமிடத்தே இந்தக்‌ 
கொள்கை பிறர்‌ சொத்துக்களை கொள்ளையிடவது மாத்திர 
மேயன்றி, மனுஷ்ய ஜாதியின்‌ உயிர்‌ நிலையைத்‌ தாக்கு 
கிறது. தர்ம விதியைப்‌ புறக்சணிக்கும்‌ புத்தியை மனிதருக்கு 
அவசரமாகவே விளைவிக்கிறது. ஏனெனில்‌ ஐனம்‌ தர்ம 


சலி 


விதியை தெய்விசமாச எண்ண, ஜாதி அந்த விதியைக்‌ 
காற்றிலே தூற்றி விடுகிறதெதனால்‌ எனில்‌, ஐஜனத்தைக்‌ 
காட்டிலும்‌ ஜாதியே பெரிதென்ற கொள்கை பலவிதமான 
குந்திரங்களால்‌ ஐனங்களுக்குக்‌ கற்பிக்கப்‌ படுவதனால்‌ 
என்௪. 


ஒரு நோய்‌ மூளையைக்‌ தாக்கும்‌ போது அத, மிசவும்‌ 
கடுமையாகிறது என்று கேள்விப்படுகிறோம்‌. ஏனென்றால்‌ 
எல்லாவிதமான வியாதி சக்திகளையும்‌ இடைவிடாமல்‌ 
முற்றுசை போடுவது மூளையேயாம்‌. ஜாதியத்‌ தன்னலக்‌ 
கொள்சையின்‌ உள்‌ நிலைமை ஒரு ஐனத்திற்கு நேரிட்ட 
மூளை வியாதியைத்‌ தவிர வேறில்லை. தற்காலத்து அந்த 
நோயின்‌ அறிகுறிகள்‌ எவையெனில்‌ சிவந்த சண்களும்‌, 
குவிந்த முட்டிகளும்‌, கொடுஞ்‌ சொற்களும்‌, கொடுஞ்‌ 
செயல்களுமாம்‌. இயற்கையிலே உள்ள சொஸ்தமாக்கும்‌ 
கருவிசளை அது நொறுக்கிப்‌ போடுகிறது. 


ஜனசமூகத்தின்‌ உயிருக்கு நல்ல வழி காட்டும்‌ சக்தி 
யாதெனில்‌ ஆத்ம  த்யாகமும்‌, அனுதாபத்துக்கும்‌ 
கூட்டுத்‌ தொழிலுக்கும்‌ இடமாகிய தர்மசித்தையமே 
என்சு. சூழ்ந்திருக்கும்‌ வஸ்துக்களுடன்‌ அனுகூல 
சம்பந்தம்‌ கொண்டிருப்பதே அதன்‌ தொழிலாம்‌. 


இன்னும்‌ பெருங்கேடு யாதெனில்‌ ஜனங்களின்‌ இந்தக்‌ 
கோணல்‌ நீதியானது தேசபக்தியென்ற பகட்டான பெயர்‌ 
புனைந்து கொண்டு தன்னை ஒரு மேலான தார்மமாசக்‌ சாண்‌ 
பித்துக்‌ கொண்டு திரிகிறது. சுழலுகிற தனது தொத்து 
தநோரயை உல௪ச முழுவதும்‌ பரப்பித்‌ தன்‌ ஜ்வரத்தை 
ஆரோக்கியத்தின்‌ சிறந்த குறியென்று முழங்குகிறது. 
இயற்சையில்‌ இங்கில்லாத ஜனங்களின்‌ மனத்தில்‌ 
பொருமையுண்டாக்குகிறது. 


பீ, அற்‌ 


74 


“ஜன்னி நிலையில்‌ இருக்கும்‌ அக்கம்பக்கத்துத்‌ தேசத்‌ 
தாருக்குள்ள பலம்‌ நமக்கில்லையே, அவர்கள்‌ பிறருக்குச்‌ 
செய்யும்‌ தமை நம்மால்‌ செய்ய முடியவில்லையே 
நாமன்றோ தஇமையனுபவிக்கிரோோம்‌”” என்று பொறாமையுண்‌ 
டாக்குகிறது. 

எனது ஐரோப்பிய நண்பர்‌ அடிக்கடி. என்னிடம்‌, 
“இத்தனை கொடிய இமையை அழிக்க உபாய மென்ன?” 
என்று கேட்கிரூர்கள்‌. வெறுமே எச்சரிக்கை செய்து 
விட்டு மாற்று வழி சொல்லா திருக்கிறேனென்றே என்‌ 
மேல்‌ பலர்‌ குற்றஞ்‌ சொல்லுகிருர்கள்‌; ஒருவித அனுஷ்‌ 
டானத்தால்‌ நன்மையுண்டாகு மென்று நினைக்கிறோம்‌. 
அனுஷ்டானத்துக்குப்‌ பின்னே மறைந்து நிற்கும்‌ உள்ள 
நிலை தவருக இருந்தால்‌ அனுஷ்டானம்‌ இன்றில்லா 
விட்டாலும்‌ நாளைக்குக்‌ இமையுண்டாக்கவே செய்யும்‌ 
என்பதை நாம்‌ மறந்து விடுகிறோம்‌. இன்று ஓரு 
ஜாதி கொண்டிருக்கும்‌ அனுஷ்டானம்‌ நாளை எல்லா 
ஜாதிக்கும்‌ பரவும்‌. மனிதர்‌ தமது மிருசக்குணங்களையும்‌ 
கூட்டக்‌ கோப தாபங்களையும்‌ விடும்வரை புதிய அனுஷ்‌ 
டானம்‌ புதிய தொரு துன்பக்‌ கருவி அகுமேயன்றி 
வேறில்லை. அல்லது வியர்த்தமாகும்‌. நாம்‌ தார்மிசமாச 
ஸத்குணத்தையும்‌ கார்யஸித்திக்‌ குரிய அனுஷ்டானத்தை 
யும்‌ ஒன்றாகக்‌ கருதிக்‌ குழம்பியே பழகியிருக்கிறோமாதலால்‌ 
ஒவ்வொரு புதிய அனுஷ்டானமும்‌ கோற்றுப்‌ போகும்‌ 
போது தர்ம விதியினிடத்திலேயே அவநம்பிக்கை 
கொள்ள நேரிடுகிறது. 

ஆதலால்‌ நான்‌ எந்தப்‌ புதிய அனுஷ்டானத்திலும்‌ 
நம்பிக்கை வைப்பதில்லை. தெளிவான யோசனையும்‌, 
பெருந்தகைமையுடைய உள்ளமும்‌, நேர்‌ நடையுமுடைய 
வார்களாய்‌ உலக முமுதுலும்‌ ஆங்காங்கே இருக்கும்‌ தனித்‌ 
தனி மனிதார்களிடம்‌ நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்‌. 


7௦ 


அவர்சளே தர்மத்தின்‌ உண்மைக்கு வாய்க்கால்களாவார்‌ 
கள்‌. நமது தார்மிச லக்ஷ்யங்கள்‌ உளியும்‌ சம்மட்டியும்‌ 
வைத்துக்‌ கொண்டு வேலை செய்யவில்லை. சிற்பிகளிடம்‌ 
அனுமதி கேட்காமல்‌ மரம்‌ வளர்வது போல்‌ மண்ணுக்குள்‌ 
வேர்களையும்‌ இயற்கையிலேயே விடுகின்றன. இந்தக்‌ 
காரணத்தாலேதான்‌ ஜப்பானில்‌ ப்ரஞ்ச்‌ தேசத்து 
யெளவனப்‌ பிராயமுடைய தர்மிஷ்டனொருவனைக்‌ சண்ட 
போது இனி நாகரிகத்தில்‌ உயர்ந்த காலம்‌ வருவதைப்‌ 
பற்றி என்‌ மனதில்‌ நிச்சய மேற்பட்டது. ஐரோப்பாவில்‌ 
அழிவின்‌ பெரிய சக்இகள்‌ களிக்‌ கூத்தாடிக்‌ கொண்டிருக்‌ 
கையிலே நான்‌ இந்தத்‌ தனியான வெவிக்‌ கீர்த்தி பெருத 
ப்ரஞ்சு இளைஞனைக்‌ சண்டேன்‌. அவனுடைய முகத்தில்‌ 
புதிய ஸுமர்யோதயத்தின்‌ ஓலி வீசிற்று. அவனுடைய 
வாக்கில்‌ புதிய உயிரின்‌ அதிர்ச்சி தோன்றிற்று. எனவே 
ராஜ்யதநத்த்ரிகளின்‌ பஞ்சாங்கத்தில்‌ பதிவாகா விடினும்‌ 
மஹத்தான புதிய யுகம்‌ ஏம்செனவே பிறந்து விட்ட 
தென்பதை தான்‌ உணர்ந்து கொண்டேன்‌. 


ரவீந்திரநாத டாகுரின்‌ ஓம்‌ பெருங்‌ கட்டுரைகள்‌ 
என்ற நூலிலிருந்து மொழி பெபயர்த்தவர்‌ 


பாரதியார்‌. 


23. ஸ்ரீரவீந்திரர்‌ திக்விஜயம்‌ 


25 அசஸ்டு 1927. 
மன்னற்குத்‌ தன்தேச மல்லாற்‌ சிறப்பில்லை; 
சற்றோர்க்குச்‌ சென்றவிட மெல்லாம்‌ சிறப்பு. 


ர்த்தியடைந்தால்‌, மஹான்‌ ரவீந்திரரைப்‌ போலே 
அடையவேண்டும்‌. 


70 


ஜொர்மனி தேசம்‌ இன்றைக்கும்‌ ஐரோப்பாக்‌ சண்டத்‌ 
தின்‌ வித்யா ராஜதானியாக விளங்குகிறது. ஜொர்மனியில்‌ 
நமது பாரத சவீந்திரராகய ரவீந்திரருக்கு நடத்தப்பட்ட 
உபசாரங்களெல்லாம்‌ அவருக்குச்‌ சேரமாட்டா. பாரத 
மாதாவின்‌ பாத சமலங்களுக்கே சேரும்‌. ஜெர்மனியில்‌ 
உயசாரம்‌ நடந்த மாத்திரத்திலே, அதைப்‌ பின்பற்றி மற்ற 
முக்கியமான ஐரோப்பிய தேசங்களெல்லாம்‌ அவருக்குப்‌ 
பூஜை நடத்துமென்பது சொல்லாமலே விளங்கும்‌. 
அங்ஙனமே நடத்தியுமிருக்கன்றன என்பதைக்‌ கழே நன்கு 
விவரணம்‌ புரிவோம்‌. 


1921-ஆம்‌ வருஷம்‌, மே மாஸம்‌, 27-ந்‌ தேதியன்று 
“ஹம்புர்‌ கெர்‌ ஜெய்துங்க' என்ற பத்திரிசையில்‌ ஒருவா்‌ 
எழுதியிருக்கும்‌ நிருபத்தில்‌ ஸ்ரீமான்‌ டாகுரைப்‌ பற்றிப்‌ 
பின்வரும்‌ வசனங்கள்‌ சவனிக்கத்தக்கன: *(ஸரீமான்‌ 
ரவீந்திரநாத டாகுர்‌ ஸபைக்குள்‌ வந்து பிரவேசித்த மாத்‌ 
திரத்திலே எங்கள்‌ அறிவுக்கெட்டாத ஒரு சக்தி வந்து 
புகுந்தது போலிருந்தது. இந்த மனிதனுடைய வாழ்க்கை 
யில்‌ ஒற்றை க்ஷண்மாவது இவர்‌ எல்லையில்லாத ஐசத்‌ 
துடன்‌ லயப்பட்டு நில்லாத க்ஷணம்‌ கடையாதென்பது 
தெளிவாகப்‌ புலப்பட்டது. அவருடைய ஆரம்ப வசனங்‌ 
களே மிகவும்‌ வியக்கத்தக்கனவாக இருந்தன. தீழ்த்‌ 
இசைக்கும்‌ மேற்றிசைக்கும்‌ நிகழ்ந்திருக்கும்‌ ஸந்திப்பே 
இந்த நூற்றாண்டின்‌ மிகப்‌ பெரிய ஸம்பவமென்று ரவீந்திரார்‌ 
தம்முடைய முதல்‌ வாக்கியமாசக்‌ கூறினார்‌. ஆசியா 
ஐரோப்பியாவிடமிருந்து கற்றுக்‌ கொள்ளவேண்டிய 
உண்மைகள்‌, ஆசியா ஐரோப்பாவிடமிருந்து பெற்றுக்‌ 
கொள்ள வேண்டிய சக்திகள்‌ பல இருக்கின்றன என்பதை 
ரவீந்த்ரார்‌ மறுக்கவில்லை. இதனை மேற்றிசை உபந்நியாஸங்‌ 
கவிடையே அவர்‌ பன்முறை அங்கோரம்‌ செய்திருக்கிறார்‌, 
இந்தியாவுக்கு வந்த பின்னர்‌ சில ஆங்கிலோ இந்தியப்‌ 


77 


பத்திராதிபார்களுக்குப்‌ பேரானந்தம்‌ விளையும்படி, மிசவும்‌ 
அமழுக்தமான பாஷையில்‌ வற்புறுத்தியிருக்கிறார்‌. ஆனால்‌, 
இஃதன்று அவருடைய முக்கியோபதேசம்‌. நாம்‌ மேற்றிசை 
யாரிடம்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டிய அம்சங்களைக்‌ காட்‌ 
டி.லும்‌, அவர்கள்‌ நம்மிடம்‌ சற்றுக்‌ சொள்ளவேண்டிய 
அம்சங்கள்‌ அதிசமென்பேே அவருடைய மதம்‌. அசியா 
வையும்‌ ஐரோப்பாவையும்‌ ஒற்றுமைப்படுத்தினாலன்‌ றி, 
உலசத்தில்‌ யுத்தங்கள்‌ நிற்கப்‌ போவதில்லை. ஆசியாவும்‌ 
ஐரோப்பாவும்‌ ஸமத்துவம்‌, ஸஹோதரத்துவம்‌, அன்பு 
என்ற தலாகளாலே கட்டப்பட்டாலன்றி உலகத்தில்‌ 
ஸமாதானத்துக்கிடமில்லை்‌, ஸமாதானமே யில்லாமல்‌, 
மனிதர்‌ பரஸ்பரம்‌ மிரசங்களைப்‌ போலே கொலை செய்து 
கொண்டு வருமளவும்‌, மனிதருக்குள்ளே நாகரிக வளர்ச்‌ 
சியைப்‌ பற்றிப்‌ .௬தல்‌ வெற்றுரையே யாகுமென்று கூறி 
விடுக்க. ஆசியாவையும்‌ ஐரோப்பாவையும்‌ இங்ஙனம்‌ ஒற்று 
மைப்‌ படுத்துதற்குரிய பல புதிய உண்மைகளையும்‌ அறங்‌ 
களையும்‌, தம்முடைய அற்புதமான நூல்களாலும்‌ உபந்நி 
யாஸங்களாலும்‌ தெளிவுபடுத்தி மஹான்‌ டாகுர்‌ இந்த 
பூமண்டலத்தையே தமக்குக்‌ கடன்படுமாறு செய்து 
விட்டார்‌. இதனை ஜெர்மனி முற்றிலும்‌ நன்றாக உணர்ந்து 
சொண்டு, அதன்‌ பொருட்டாக நம்‌ ரவீந்தரரிடம்‌ 
அளவிறந்த மதுப்புச்‌ செலுத்துவதுமன்றி அபாரகான 
நன்றியும்‌ செலுத்துகிறது. 


தன்‌ பொருட்டாகச்‌ சேகரிக்கப்படும்‌ &ீர்த்தியொரு 
கர்த்தியாகுமா? ஒரு தேச முழுமைக்கும்‌ கீர்த்தி சேகரித்துக்‌ 
கொடுப்போனுடைய புகழே புகழ்‌. ரவீந்த்ரநாதர்‌ இந்தி 
யாவை பூலோக குருவென்று பூமண்டலத்தார்‌ சண்முன்னே 
நிலைநாட்டிக்‌ கொடுத்தார்‌. அவருடைய திருவடி. மலர்சள்‌ 
வாழ்க, 


78 


இந்தியாவின்‌ ஞானேபைதேசமாகிய அமிர்தத்துக்கு 
ஐரோப்பாவில்‌ உயர்ந்த தரத்து மேதாவிகள்‌ எத்தனை 
வேட்சையுடன்‌ சாத்திருந்தனரென்பது மேலே கூறிய 
அஸ்திரிய நிருபரின்‌ சகடிதத்திலே மற்றொரு பகுதியில்‌ 
பின்வரும்‌ வசனத்தாலே விளக்சப்படுகின்றது :--**இந்த 
நூற்றாண்டின்‌ சிதறுபட்ட குழந்தைகளாகிய நாம்‌ 
(ஐரோப்பியர்‌) இப்போது ஒற்றுமையை நாடிக்‌ தவிப்பது 
போல்‌ எப்போதும்‌ தவித்தது கிடையாது. நரசவாதனைப்‌ 
படுகிற நாம்‌ இன்றும்‌ எதிர்காலத்தில்‌ இந்த மண்மீது 
தேவலோச அனுபவங்களெய்துவோம்‌ என்று சனவுகள்‌ 
காண்பதை விடவில்லை. இப்படியிருந்த எங்கள்‌ முன்னே 
மற்றொரு லோசத்திலிருந்தொரு மனிதன்‌ வந்தது போலே 
டாகுர்‌ வந்தார்‌. அவரை நல்வரவு கூறி உபசரிப்பதற்கு 
இப்போது நாம்‌ தகுதி பெற்றிருப்பது போல்‌ இதுவரை 
எப்போதுமிருந்ததில்லை. இப்போது ஆயத்தமாக இருப்பது 
போல்‌, இதுவரை எப்போதும்‌ ஆயத்தமாக இருந்தது 
கிடையாது. இஃது நேற்று அவருக்கு நடந்த உபசாரங்‌ 
சளாலே நன்கு விளங்கிற்று” என்று அந்‌ நிருபர்‌ கூறுகிறுர்‌. 


இனி பிரான்ஸ்‌ முதலிய மற்ற தேசங்களில்‌ இந்தக்‌ 
சவீசுவரருக்கு நடந்த உபசாரங்களைப்‌ பற்றிப்‌ பேசு 
மூன்னார்‌, இவர்‌ இந்தியாவின்‌ எந்த உண்மையைத்‌ தெரி 
வித்தபடியாலே இங்ஙனம்‌ பாரத பூமிக்கு பூலோச குருத்‌ 
குன்மை ஏற்படுத்திக்‌ கொடுக்க வல்லோர்‌ ஆயினார்‌ என்ப 
தைச்‌ சற்றே ஆராய்ச்சி புரிவோம்‌;-- 


அஃது பழைய வேத உண்மை; எல்லாப்‌ பொருள்‌ சளும்‌ 
ஒரே வஸ்துவாகக்‌ காண்பவன்‌ ஒருவனுக்கு மருட்சி யேது? 
துயரமேது? எல்லாம்‌ ஒரே பொருளென்று சண்டவன்‌ 
எதனிடத்தும்‌ கூச்சமேனும்‌, வெறுப்பேனும்‌, அச்சமேனும்‌ 
எய்தமாட்டான்‌. அவன்‌ எல்லாப்‌ பொருள்சளிடத்தும்‌ 


709 


அன்பும்‌, ஆதரவும்‌, ஸந்துஷ்டியும்‌, பக்தியும்‌ செலுத்து 
வான்‌. எல்லாப்‌ பொருளிலும்‌ திருப்தி பெறுவோன்‌ 
எப்போதும்‌ திருப்தியாயிருப்பான்‌. இங்ஙனம்‌ மாருத 
சந்தோஷ நிலையே முத்தி நிலை என்றும்‌ அமரபதமென்றும்‌ 
கூறப்படுவது. இதனை மனிதன்‌ அப்யாஸத்தாலும்‌ நம்பிக்‌ 
கையாலும்‌ இந்த உலகத்தில்‌ எய்திவிட முடியும்‌. அஃதே 
வேத ரஹஸ்யம்‌. 


இந்த ஆத்ம ஐக்யமான பரம தத்துவத்தை மிச 
இனிய தெலிந்த வசனங்களாலே ஐரோப்பாவுக்கு எடுத்துக்‌ 
கூறியது பற்றியே ரவீந்த்ர கவிச்சக்ரவார்த்திக்கு ஐரோப்பா 
இங்ஙனம்‌ அற்புத வாறிபாடு செலுத்தியது. 


24, செல்வம்‌.] 


28 நவம்பர்‌ 7977 

ருஷ்யாவில்‌ “சோஷலிஸ்ட்‌” சட்சியார்‌ ஏறக்குறைய 
கும்முடைய நோக்கத்தை நிறைவேற்றிவிடக்‌ கூடுமென்று 
தோன்றுகிறது. சோஷலிஸ்ட்‌ கட்சியென்பதைத்‌ தமிழில்‌ 
ஸமத்துவக்கட்சி என்று சொல்லலாம்‌. அதுகூட சரியான 
மொழிபெயர்ப்பாகாது. சொத்து விபாகம்‌ செய்திருப்பதில்‌ 
இப்போது சிலர்‌ செல்வரென்றும்‌ பலர்‌ ஏமைகளென்றும்‌ 
ஏற்பட்டிருப்பதை மாற்றி உலகத்திலுள்ள சொத்தை 
அதாவது பூமியை உலகத்து ஜனங்களுக்கு ஸமமாசப்‌ 
பங்கிட்டுக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்றும்‌, தொழில்‌ விஷயத்‌ 
தில்‌ இப்போது போட்டிமுறை இருப்பதை மாற்றிக்‌ கூடி 
யுழைக்கும்‌ முறையை அனுஷ்டானத்திற்குக்‌ சொண்டுவர 
வேண்டும்‌ என்றும்‌ மேற்படி கட்சியாருடைய முக்கியமான 
கோட்பாடு, ஆதலால்‌ இந்தக்‌ சட்க்கு ஐக்கியக்கட்சி 


80 


என்று பெயர்‌ சொல்லுவது பொருந்தும்‌ என்று தோன்று 
கிறது. இதை ““அபேதக்‌ கட்ச” என்று சொல்வாருமுளர்‌. 


இந்தக்‌ கட்சி இந்தியாவில்‌ ஏன்‌ இதுவரை ஏற்பட்டு 
விருத்தியடையவில்லை என்பது ஆராய்ச்சிக்குரிய விஷயம்‌. 
முதலாவது காரணம்‌ ஹிந்து ஜன ஸமூச அமைப்பில்‌ 
ஐரோப்பாவில்‌ இருப்பதுபோலவே அத்தனை அதிசமான' 
தார தம்மியம்‌ இல்லை. முதலாளி, தொழிலாளி, செல்வன்‌, 
ஏழை இவர்களுக்கிடையே ஐரோப்பாவில்‌ உள்ள பிரிவும்‌ 
விரோதமும்‌ நம்‌ தேசத்தில்‌ இல்லை. ஏழைகளை அங்குள்ள 
செல்வார்‌ அவமதிப்பதுபோலே நமது நாட்டுச்‌ செல்வார்‌ 
அவமதிப்பது கிடையாது. ஏழைகளுக்குக்‌ தானம்‌ 
கொடுப்பது என்ற வழக்கம்‌ நமது தேசத்தில்‌ இருக்குமளவு 
அந்தக்‌ சண்டத்தில்‌ கஇடையாது. லண்டன்‌ நகரத்தில்‌ 
பிச்சைக்காரனைப்‌ போலீஸ்காரன்‌ பிடித்துக்கொண்டு 
போவான்‌. பிச்சைக்‌ குற்றத்திற்காா மாஜிஸ்டிரேட்‌ 
கண்டனை விஇிப்பார்‌. நமது தேசத்தில்‌ *கேஹி” என்று 
கேட்டவனுக்கு *நாஸ்தி' என்று சொல்கிறவனை எல்லோ 
ரும்‌ சண்டாளன்‌ என்று தூவிம்பார்கள்‌. 


இங்கிலீஷ்‌ நாகரீகம்‌ நமது தேசத்தில்‌ நுழையத்‌ 
தொடங்கியதிலிருந்து, இங்கும்‌ சில மூடர்‌ பிச்சைக்காரரை 
வேட்டையாடுவது புத்திக்‌ கூர்மைக்கு அடையாளமென்று 
நினைக்கிறார்கள்‌. பிச்சைக்காரன்‌ வந்தால்‌ “ஏண்டா தடி 
போலிருக்கிராயே! பிச்சை கேட்க ஏன்‌ வந்தாய்‌? உழைத்து 
ஜீவனம்‌ பண்ணு” என்று வைது துரத்துவார்கள்‌. 
உழைத்து ஜீவனம்‌ பண்ணு” என்று வாயினால்‌ சொல்லி 
விடுதல்‌ எளிது. உழைக்கத்‌ தயாராக இருந்தாலும்‌, வேலை 
யசப்படாமல்‌ எத்‌ தனை லகஷலக்ஷம்‌ பேர்‌ சஷ்டப்படுகிறார்கள்‌ 
என்ற விஷயம்‌ மேற்படி நாகரீக வேட்டை நாய்களுக்குத்‌ 
தெரியாது, 


81 


சோம்பேறியாச இருப்பது குற்றந்தான்‌. பிச்சைக்கு 
வருவோரில்‌ பலர்‌ மிசவும்‌ கெட்ட சோம்பேறிகள்‌ என்பதும்‌ 
உண்மைதான்‌. இதை யெல்லாம்‌ நான்‌ மறுக்கவில்லை. 
அனாலும்‌, பிச்சை யென்று சேட்டவனுக்கு ஓரு பிடி அரிசி 
போடுவதே மேன்மை; வைது துரத்துதல்‌ உழ்மை, இதில்‌ 
சந்தேகமில்லை. 


சோம்பேறி! பிச்சைக்காரன்‌ மாத்திரம்‌ தானா சோம்‌ 
பேறி? பணம்‌ வைத்துக்கொண்டு வயிறு நிறையத்‌ இன்று 
தின்று யாதொரு தொழிலும்‌ செய்யாமல்‌ தூங்குவோரை 
நாம்‌ சீர்திருத்திவிட்டு அதன்‌ பிறகு ஏழைச்‌ சோம்பேறிசளை 
சீர்திருத்தப்‌ போவது விசேஷம்‌. பொருமையும்‌ தன்‌ வயிறு 
நிரப்பிப்‌ பிற வயிற்றைக்‌ சவனியாகிருத்தலும்‌, திருட்டும்‌. 
கொள்ளையும்‌ அதிகாரமுடையவர்களும்‌ பணக்காரர்களும்‌ 
அதிகமாகச்‌ செய்கிறார்கள்‌. ஏழைகள்‌ செய்யும்‌ அநியாயம்‌ 
குறைவு. செல்வார்‌ செய்யும்‌ அநியாயம்‌ அதிகம்‌. இதைக்‌ 
கருதிய ப்ரூதோம்‌ என்ற பிரெஞ்சு தேசத்து வித்துவான்‌ 
்‌“உடைமையாவது களவு” என்றார்‌. 


ஏழைகளே இல்லாமற்‌ செய்வது உசிதம்‌. ஓரு வயிற்று 
ஜீவனத்துக்கு வழியில்லாமல்‌ யாருமே இருக்கலாகாது. 
அறிவுடையவர்கள்‌ இப்போது பெரும்பாலும்‌ அந்தஅறிவை 
ஏழைகளை நசுக்குவதிலும்‌ கொள்ளை யிடுவதிலும்‌ உபயோ 
கப்படுத்துகிறார்கள்‌. ஐரோப்பிய யந்திரக்‌ தொழிற்சாலை 
கள்‌ ஏற்பட்டதிலிருந்து ஏழைகளுக்கு முன்னைக்‌ காட்டிலும்‌ 
அதிகத்‌ துன்பம்‌ ஏற்பட்டு இருக்கின்றனவே யன்றி ஏழை 
களின்‌ சஷ்டம்‌ குறையவில்லை. 

ஏழைகளைக்‌ கவனியாமல்‌ இருப்பது பெரிய ஆபத்தாக 
முடியும்‌. கிறிஸ்துவ வேதத்தில்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
ஆதியாசமத்தில்‌ முதல்‌ மனிதனாகிய அதாம்‌ என்பவ 
னுக்கும்‌ அவனுடைய பத்தினியாகிய ஏவாளுக்கும்‌ இரண்டு 


88 


புத்திரர்‌ பிறந்ததாசச்‌ சொல்லப்படுகிறது. மூத்த குமாரன்‌ 
பெயர்‌ காயீன்‌. இளையவன்‌ பெயர்‌ ஆபேல்‌. சாயீன்‌ 
ஆபேலிடம்‌ விரோதமாய்‌ ஆபேலைக்‌ கொன்று விட்டானாம்‌, 
அப்போது கடவுள்‌ காரயீனை நோக்கி...உன்‌ சகோதரனாகிய 
ஆபேல்‌ எங்கே?'” என்று சேட்டாராம்‌. அதற்குக்‌ காயின்‌ 
“எனக்குத்‌ தெரியாது. சகோதரனுக்கு நான்‌ காவ 
லாளியோ?”” என்றானாம்‌. 


அதுபோல உலகத்துக்குச்‌ செல்வர்‌ ஸசல ஐனங்‌ 
சளுக்கும்‌ பொதுவாகிய பூமியைத்‌ தங்களுக்குள்ளே பங்கிட்‌ 
டெடுத்துக்‌ கொண்டு பெரும்‌ பகுதியார்‌ சோ இன்‌ றிமாளும்‌ 
படி. விடுகிறார்கள்‌. ஏழைகளைக்‌ சாப்பாற்ற வேண்டாமா 
என்று கேட்டால்‌, '“அவர்சளுடைய கர்மத்தினால்‌ அவர்கள்‌ 
ஏழையாயிருக்கிறார்கள்‌. அதற்கு நாங்களா பொருப்பு? 
நாங்களென்ன ஏழைகளுக்குக்‌ சாவலாளிகளா?”” என்று 
கேட்கிருர்கள்‌. உலகம்‌ மாறுகிறது. ஏழைகளுக்கு நியாயம்‌ 
செய்யவேண்டும்‌. ஒவ்வொரு கிராமத்திலும்‌ பொருளாளி 
கள்‌ ஒரு சபை கூடி அந்தக்‌ கிராமத்திலுள்ள ஏழைகளின்‌ 
சஷ்டங்களை நிவர்த்தி செய்ய யோசனைகள்‌ பண்ணி நிறை 
வேற்ற வேண்டும்‌. அன்பினால்‌ உலகத்தின்‌ துயரங்களை 
எளிதாக மாற்றிவிடலாம்‌. அங்ஙனம்‌ செய்யாமல்‌ அஜாக்‌ 
கிரதையாக இருந்தால்‌, ஐரோப்பாவைப்போல்‌ இங்கும்‌, 
ஏழை செல்வர்‌ என்ற பிரிவு பலமடைந்து விரோதம்‌ முற்றி 
அங்கு ஜனக்கட்டு சிதறும்‌ நிலைமையிலிருப்பது போல்‌, 
இங்கும்‌ ஜனசமூஹம்‌ சிதறி மஹத்தான விபத்துக்கள்‌ 
தேரிட இடமுண்டாகும்‌. 

பொருளாலிகள்‌ இடைவிடாத உழைப்பையும்‌, அன்‌ 
பையும்‌, ஸமைத்துவ நினைப்பையும்‌ சைக்கொண்டால்‌, 
உலகத்தில்‌ அநியாயமாக உத்பாதங்கள்‌ நேரிட்டு உலகமழி 
யாமல்‌ காப்பாற்ற முடியும்‌. பாரசக்தி மனுஷ்ய ஜாதியை 
அன்பிலும்‌ ஸமத்துவத்திலும்‌ சேர்த்து நலம்‌ செய்க, 


25. செல்வம்‌ - ]] 


“பணமில்லாதவன்‌ பிணம்‌” என்று பழமொழி சொல்‌ 
கிறது. இதன்‌ கருத்தைத்தான்‌ திருவள்ளுவர்‌ வேறொரு 
வகையிலே ஈபொருளில்லார்க்கிவ்வுலகமில்லை? என்று 
சொல்லியிருக்கிறார்‌. 


இந்த உலகிலுள்ள எல்லாத்‌ துன்பங்களைக்‌ காட்டிலும்‌ 
வறுமைத்‌ துன்பம்‌ கொடியது. இவ்வுலகத்தில்‌ எல்லாச்‌ 
சிறுமைகளைக்‌ காட்டிலும்‌ ஏழ்மையே அதிசச்‌ சிறுமை 
யாவது. “இன்மையின்‌ இன்னாததில்‌'* என்றும்‌, '*இல்லானை 
இல்லாளும்‌ வேண்டாள்‌; மற்றீன்‌ றெடுத்த தாய்‌ வேண்‌ 
டாள்‌: செல்லாதவன்‌ வாயிற்‌ சொல்‌”” என்றும்‌ முன்னோர்‌ 
சொல்லியிருக்கிறார்கள்‌. 


இங்ஙனமே, ஏழ்மையின்‌ நிகரற்ற இகழ்ச்சியையும்‌, 
துன்பத்தையும்‌ விளக்குவனவாய்க்‌ தமிழ்ப்‌ பண்டை நூல்‌ 
களிலும்‌, காவியங்கள்‌ முதலியனவற்றிலும்‌ சகாணப்.டும்‌ 
வசனங்களையும்‌ உதாரணங்களையும்‌ எடுத்துக்காட்ட 
முயன்றால்‌, அத்தொகுதி ஆயிரம்‌ ச௬ுவடிகளுக்கு மேலாய்‌ 
விடும்‌. இவ்விஷயமாச இதர பாஷைகளிலுள்ள நூல்‌ 
களிலும்‌ இவ்வாறே செறிந்து கிடக்கும்‌ வாக்கியங்களும்‌ 
திருஷ்டாந்தங்களும்‌ சணக்கில்லா தனவாம்‌. 


எல்லா தேசங்களிலும்‌ எல்லா பாஷைசளிலும்‌ ௮ ிஞ 
ரெல்லாம்‌ ஒருங்சே வறுமைதான்‌ எல்லா நரசங்களைக்‌ 
சாட்டிலும்‌ மிசக்‌ கொடிது என்பதை அங்கோரம்‌ செய்‌ 
திருக்கிறார்கள்‌. ஆதலால்‌, இந்த விஷயத்துக்கு நாம்‌ மேற்‌ 
கோளாதாரங்களை அதிகமாகக்‌ காட்டவேண்டிய அவசிய 
மில்லை. ஏனென்றால்‌ வறுமை மிகமிசப்‌ பெரிய இகழ்ச்சி 
யும்‌ துன்பமுமாகும்‌ என்பது கற்றோர்க்கு மட்டுமே 
யல்லாது கல்லாதார்க்கும்‌ நன்கு தெரிந்த விஷயமேயாம்‌. 


84 


எல்லா உயிர்சளும்‌ மரணத்துக்கு அஞ்சுகின்றன. 
ஆனால்‌, வறுமை மரணத்திலும்‌ பெரிய துன்பமென்‌ 
றுணர்ந்த ஏமைகள்‌ மாத்திரமே **டுதய்வமே எனக்கொரு 
சாவு வராதா?” என்று சில சமயங்களில்‌ வேண்டுவது 
காண்கிறோம்‌. 


இந்த ஏழ்மை இத்தனை கொடிதாச ஏற்பட்ட 
சாரணந்தான்‌ யாதெனில்‌ சொல்லுகிறேன்‌. உணவு 
தான்‌ ஜீவ ஐந்துக்களின்‌ அவசரங்களனைத்திலும்‌ பெரிய 
அவசரமான து. 

**மானம்‌ குலம்‌ கல்வி வண்மை அறிவுடைமை 

தானம்‌ தவம்‌ முயற்சி தாளாண்மை---தேனின்‌ 

கசிவந்த சொல்லியர்‌ மற்‌ காமுறுதல்‌ பத்தும்‌ 

பசி வந்திடப்‌ பறந்துபோம்‌”” 


எனவே, இவ்வுலச இன்பங்கள்‌, பெருமைகள்‌ எல்லா 
வற்றிற்கும்‌ அஸ்திவார பலம்‌ உணவு. உணவு இல்லாத 
இடத்தில்‌ அவை நிற்க வழியில்லை. மேலும்‌, வெறுமே 
உயிர்‌ தரித்திருப்பதற்குக்‌ கூட அஹாரம்‌ அவூயமாயிருக்‌ 
கிறது. சோறில்லாவிட்டால்‌ உயிரில்லை. இது சொண்டே, 
பெரும்‌ பான்மையோருக்கு அன்றாடம்‌ உணவு கிடைக்கு 
மென்ற உறுதியில்லாமலும்‌, பலருக்கு உணவே கஇடைபார 
தென்பது உறுதியாகவும்‌ ஏற்படுத்திவைக்கும்‌ வறுமை 
யையே இத்தனை பெரிய சொடும்‌ பசையாசக்‌ கருதி 
மனிதர்கள்‌ அஞ்சுகின்றனர்‌. 

இந்த விஷயத்தில்‌ மனித ஜாதியாரின்‌ நிலைமை மற்ற 
மிருகங்கள்‌ ப-க்ஷிசள்‌ நிலைமையைக்‌ காட்டிலும்‌ அதிக 
பரிதாபகரமாசவும்‌ இழிவாசவும்‌ எற்பட்டிருக்கிறது. 
திருஷ்டாந்தமாக, பன்றி ஜாதி அல்லது நாய்‌ ஜாதியை 
எடுத்துக்கொள்ளுங்கள்‌. பலஹீனமான நாயொன்று 
ஏதேனும்‌ ஆஹாரம்‌ தின்று சொண்டிருக்கும்போது 


82 


அசஸ்மாத்தாக அங்கே பலசாலி நாயொன்று வருமாயின்‌ 
அந்தச்‌ சமயத்தில்‌ மாத்திரம்‌ பலமில்லாத நாய்‌ அவ்‌ 
வுணவைப்‌ பலசாலி நாய்க்குக்‌ கொடுத்துவிட்டுத்‌ தான்‌ 
ஓடிப்‌ போய்விடும்படி. நேருகிறது. அனால்‌, சல சில சமயங்‌ 
களில்‌ மாத்திரம்‌ இந்த ஸம்பவம்‌ நிகழ்வதல்லாமல்‌, 
எப்போதுமே (மனித ஜாதியிலிருப்பது போல்‌) இஃது 
நியதமாக நடைபெறுவதில்லை. 


மேலும்‌, நான்கு பன்றிகள்‌ அல்லது நான்கு நாய்கள்‌ 
கூடி. யாதேனும்‌ ஒரு ச௪ளரில்‌ அல்லது ஒரு காட்டில்‌ 
கிடைக்கக்‌ கூடிய ஆஹார முழுதும்‌ தங்களுக்கே தஸ்தா 
வேஜுப்படி சொந்தம்‌ என்றும்‌ தாங்களாக இஷ்டப்பட்டுத்‌ 
தாங்கள்‌ திட்டம்‌ செய்து கொடுக்கும்‌ அளவுப்படிதான்‌ 
மற்றெல்லாப்‌ பன்றிகள்‌ அல்லது எல்லா நாய்களும்‌ 
உண்ணக்‌ கூடுமென்றும்‌ விதி போடுகிற வழக்கம்‌ (மனித 
ருக்குள்‌ இருப்பதுபோல்‌) அந்த ஐந்துக்களிடையே காணப்‌ 
படுவதில்லை. சிறு தொசையான மனிதருக்கு அடுத்த 
வேளை ஆஹாரம்‌ கிடைப்பது நிச்சயமாசவும்‌ பெரு ந்‌ 
தொசையோர்க்கு அடுத்த வேளை சோறு நிச்சயமில்லா 
மலும்‌ ஏற்பட்டிருக்கும்‌ ஸம்பிரதாயம்‌ மனிதரைத்‌ தவிர 
வேறெந்த ஜாதி ஜீவார்கலிடத்திலும்‌ இடையாது. ''சாக 
முறவு கலந்துண்ணக்‌ கண்டீரே?” 

எனவே, மிகவும்‌ முக்கியமானதும்‌ ஜீவஜாதிகளுக்கு 
பரம அவசியமானதுமாகிய இந்த அம்சத்தில்‌, மனிதரு 
டைய நாகரீக நில்‌ மற்றெல்லா மிருகங்கள்‌ பக்ஷிகள்‌ 
முதலியவற்றின்‌ நாகரீக நிலையைக்‌ காட்டிலும்‌ தாழ்‌ 
வானது என்பதில்‌ சிறிதேனும்‌ ஸந்தேஹமில்லை. இதில்‌ 
வேறொரு விஷயம்‌ யாதெனில்‌, மனித ஜாதிக்குள்ளே கூட 
மற்றெல்லா வகுப்பினரைக்‌ காட்டிலும்‌ ஹிந்துக்கள்‌ அதிக 
இசகழ்ச்சியடைந்து அதிக பரிதாபகரமான ஸ்திதியிலிருக்‌ 
கிருர்சள்‌. 


86 


முற்காலத்திலே இந்தியா செல்வத்துக்கும்‌. சல்விக்‌ 
கும்‌, ஞானத்துக்கும்‌, தியானத்துக்கும்‌, பக்திக்கும்‌, 
வீரத்துக்கும்‌, பராக்கரெமத்துக்கும்‌, சாஸ்திரங்களுக்கும்‌, 
பலவிதமான சைத்தொழில்களுக்கும்‌ விசேஷ ஸ்தலமாக 
விளங்கி வந்தது. இக்காலத்திலே, இந்தியா பஞ்சத்துக்கும்‌, 
பசி மரணத்துக்கும்‌, வறுமைக்கும்‌ சிறுமைக்கும்‌, தொத்து 
தோய்களுக்கும்‌ சாசுவத ஸ்தலமா யிருக்கிறது. இந்திய 
தேசத்தார்‌ அழிவுறுவதுபோல்‌ மற்றபடி பூமண்டல முழு 
திலும்‌ எந்நாட்டிலும்‌ மனிதர்‌ இவ்வாறு வருஷந்‌ தவருமல்‌ 
வேறு காரணம்‌ யாதொளன்றுமில்லாமல்‌ சுத்தமான பஞ்சம்‌ 
காரணமாக பதினாயிரம்‌ லக்ஷக்‌ சணக்கில்‌ மடிந்து போகும்‌ 
ஆச்சர்யத்தைக்‌ காணமுடியாது. மனித ஜாதியார்களுக்‌ 
குள்ளேயே இப்படி. யென்றால்‌, மற்ற மிருகங்கள்‌, பட்சி 
கள்‌, பூச்சிகள்‌ வருஷந்‌ தவறாமல்‌ கூட்டங்‌ கூட்டமாக 
வெறுமே சுத்தமான பட்டினியால்‌ மடியும்‌ அநியாயம்‌ 
கிடையாதென்பது சொல்லாமலே விளங்கும்‌. 


இங்ஙனம்‌, மனித ஜாதிக்கே பொது இகழ்ச்சியாசவும்‌, 
பொதுக்‌ சஷ்டமாசவும்‌ ஹிந்துக்களுக்கு விசேஷ அவமான 
மாகவும்‌ விசேஷ கஷ்டமாகவும்‌ மூண்டிருக்கும்‌ இந்த 
வறுமையாகிய நோய்க்கு ஒரு மருந்து சண்டுபிடித்து அந்த 
தோயை நீக்கி இந்தியாவிலும்‌ பூமண்டலத்திலும்‌ ஸகல 
ஜனங்களுக்கும்‌ அஹார சம்பந்தமாக பயமில்லாதபடி 
அரைவயிற்றுக்‌ கஞ்சியேனும்‌ நிச்சயமாகக்‌ கிடைப்பதற்கு 
வழிகள்‌ எவை என்பதைப்‌ பற்றி ஓவ்வொரு புத்திமானும்‌ 
ஆராய்ச்சி செய்தல்‌ இவ்வுலகத்திலுள்ள எல்லா அவசரங்‌ 
களைக்‌ காட்டிலும்‌ பெரிய அவசரமென்று நான்‌ சகருதுகின்‌ 
றேன்‌. இந்தக்‌ காரியத்தை நிறைவேற்றுவதற்குரிய ஸாத 
னங்களாக எனக்குக்‌ தோன்றும்‌ உபாயங்களை எழுதுகி 
றேன்‌. இவ்விஷயத்தைக்‌ குறித்துத்‌ தமிழ்‌ நாட்டு மக்களில்‌ 


67 


வேறு பலரும்‌ தத்‌ தமக்குப்‌ புலப்படும்‌ உபாயங்களை நமது 
“மித்திரனுக்கெழுதி யனுப்பும்படி. வேண்டுகிறேன்‌. 


பூ மண்டலத்தில்‌ அபார நலத்தை ஏற்படுத்துவதற்கு 
வாய்ந்த முக்கியமான கருவிகளில்‌ ஒன்றாக நிற்கும்‌ 
பெருமையும்‌ புகமும்‌ “சுதேசமித்ரனுக்‌' கெய்துக. மனித 
ஜாதி முழுமைக்கும்‌ பேரவசியமான இந்த மஹா 
மஹோபகாரத்தை நடத்துவதற்கு உறுதியான தந்திரங்‌ 
களைக்‌ காட்டிக்‌ கொடுப்பதாகிய நிகரற்ற மஹிமை தமிழ்‌ 
நாட்டு மேதாவிகளுக்கெய்துச. 

உலகத்தில்‌ செல்வத்தின்‌ சம்பந்தமான ஏற்றத்‌ 
தாழ்ச்சிகள்‌ மற்ற எல்லாக்‌ காரணங்களில்‌ ஏற்படும்‌ ஏற்றத்‌ 
தாழ்வுகளைக்‌ காட்டிலும்‌ மிகக்‌ கொடியனவாக மூண்டிருக்‌ 
கின்றன. 


மனுஷ்ய நாகரிசம்‌ தோன்றியகால முதலாச எல்லா 
ஜனங்களும்‌ ஸமானமாக வாழவேண்டும்‌ என்ற சருத்து 
ஞானிகளாலும்‌ பண்டிதர்களாலும்‌ வற்புறுத்தப்பட்டு வந்‌ 
திருக்கின்றது. “அனால்‌, ஓருவன்‌ மிகவும்‌ பலசாலியாக 
இருக்கிறான்‌. அவனைப்‌ பலமில்லாதவர்சகள்‌ மேன்மையுடை 
யோனாசக்‌ கருதுகிறார்கள்‌. அவனும்‌ அதில்‌ மஇழ்ச்சி 
கொண்டவனாக பலமில்லாதவா்களை வேறு இருஷ்டியாக 
நினைத்து மிச இழிவாக நடத்தத்‌ தொடங்குகிறான்‌. 


இங்ஙனமே அழகுடையவன்‌ அழகில்லாதவர்களை த்‌ 
தாழ்வாக நினைக்கிறான்‌. சல்வியுடையோர்‌ சல்லாத 
மக்களிடம்‌ வைத்திருக்கும்‌ இசழ்ச்சியோ சொல்லுந் 
துரமன்று. '*விலங்கொடு மக்களனையார்‌ இலங்கு நூல்‌ 
கற்றுரோடேனையவர்‌.”” அதுாரவது, மனிதர்களுக்கும்‌ 
மிருகங்களுக்கும்‌ எத்தசைய பேதமிருக்கிறது, அத்தனை 
பேதம்‌ கற்றோருக்கும்‌ சல்லாதாருக்கு மிடையே 
உளது. இந்தக்‌ குறள்‌ கல்விப்‌ பெருமையடையோரர்‌ 


88 


அஃதில்லாதாரின்‌ விஷயத்தில்‌ கொண்டிருக்கும்‌ 
எண்ணத்தை நன்கு விளக்குகிறது. இங்ஙனமே, பாடத்‌ 
தெரிந்தவன்‌ அது தெரியாதவரைக்‌ குறைவாக எண்ணி 
நடத்துகிறான்‌. நெட்டையாக இருப்பவன்‌ குள்ளனைக்‌ 
குறைந்த ஜாதியாக எண்ணுகிறான்‌. மேற்‌ குலத்திற்‌ பிறந்த 
வன்‌ தாழ்ந்த குலத்தானை இகழ்ச்சி செய்கிறான்‌. சுருங்கச்‌ 
சொல்லும்‌ மிடத்தே, யாதேனுமொருவித விசேஷ அநு 
கூலம்‌ படைத்தோர்‌ ௮ஃது படையாதவரை இழிவாக 
எண்ணிநடத்துகிறார்கள்‌. இங்கனம்‌ கோடிவிதமான 
காரணங்களை உத்தேசித்து மனிதருக்குள்ளே எண்ணற்ற 
பேதங்கள்‌ ஏற்பட்டு விட்டன. இந்த பேதங்களால்‌ ஏற்‌ 
படும்‌ கஷ்டங்களும்‌ மனஸ்தாபங்களும்‌ பொருமைகளும்‌ 
கர்வங்களும்‌ போராட்டங்களும்‌ எண்ணற்‌ றனவாகின்றன. 
இதனால்‌ இவ்வுலகத்தில்‌ மனித வாழ்க்சை நரக வாழ்க்கை 
போலத்‌ தீராத்‌ துன்பமாக முடிந்திருக்கிறது. 


ஏனென்றால, ஒருவன்‌ எத்தனை விசேஷ அநுகூலங்கள்‌ 
படைத்திருந்தபோதிலும்‌, ஏதேனும்‌ ஒரு விஷயத்தில்‌ 
அவன்‌ வேறு சிலருக்குக்‌ குறைந்தவனாகவே இருக்கும்படி, 
இயற்கையமைப்பு இருக்கிறது. 


அளவிறந்த சல்வியுடையவன்‌ கொஞ்சம்‌ குள்ளனாக 
இருந்தால்‌ போதும்‌. பிடித்தது சனி! நெட்டை மனிதரைக்‌ 
கண்டு அவன்‌ பொருமை கொள்வதினின்றும்‌ நெட்டை 
யாட்கள்‌ அவனை இகழ்ச்சி செய்வதினின்றும்‌ அவனுக்குப்‌ 
பதவித அனர்த்தங்களும்‌ சவலைகளும்‌ ஏற்படுகின்றன. 
அவன்‌ தான்‌ குள்ளனாசகப்‌ பிநந்ததைப்‌ பற்றி ஓயாமல்‌ 
மனம்‌ நொந்து சாகிறான்‌. 


மிகுந்த செல்வமுடையவன்‌ கொஞ்சம்‌ கருநிற 
முடையவனாச இருந்தால்‌ போதும்‌. வந்தது வினை! செந்‌ 


89 


நிறமுடையவார்களாலே அவனுடைய வாழ்க்கை நரகத்‌ 
தைப்போல்‌ ஆக்கப்படுகிறது. 


இங்ஙனம்‌ எத்தனையோ பேதங்களால்‌ மனிதனுக்குப்‌ 
பல தொல்லைகள்‌ விளைகின்றன. எனினும்‌, நான்‌ தொடக்‌ 
சத்திலே கூறியபடி செல்வத்தால்‌ ஏற்படும்‌ 
வேற்றுமைசளே சால மிசக்‌ கொடியன. செல்வமுடைய 
வன்‌ செல்வமில்லாதவரிடத்துக்‌ கொண்டிருக்கும்‌ இகழ்ச்சி 
யும்‌, செல்வமில்லாதவன்‌ செல்வமுடையோரிடத்தே 
கொண்டிருக்கும்‌ பொறாமையும்‌ வேறெந்த முகாந்திரத்‌ 
தைக்‌ கருதியும்‌ மனிதருக்குள்ளே ஏற்படுவதில்லை. 


““கண்ணுடையோ ரென்பவர்‌ கற்றோர்‌ முகத்திரண்டு 
புண்ணுடை யார்‌ கல்லாதவர்‌”? . 


என்று வள்ளுவார்‌ சொல்லியபடி, படித்தவன்‌ படியாதவனை 
வெறுமே குருடனாசக்‌ கருதி நடத்துகிறான்‌. பணமுடைய 
வனே பணமில்லாதனைப்‌ பிணமாக நினைக்கிறான்‌. 


இதனிடையே மனித ஜாதி நாகரீகத்தில்‌ முற்ற முற்ற 
ஸமத்வம்‌ அவசியமென்ற கொள்கை ஒரு புறத்தே பரவிக்‌ 
கொண்டேவருகிறது. எத்தனை வேற்றுமைகள்‌ குணத்‌ 
தாலும்‌ செய்சையாலும்‌ பிறப்பாலும்‌ மற்ற வீண்‌ நியமங்‌ 
களாலும்‌ மானிடருக்குள்‌ ஏற்பட்டிருந்தபோதிலும்‌, அந்த 
வேற்றுமைகளையெல்லாம்‌ புறக்கணித்துவிட்டு எல்லாரும்‌ 
ஈசனுடைய மக்கள்‌ அல்லது அம்சங்கள்‌ என்ற பரம 
ஸத்யத்தை மனதில்‌ தரித்து எல்லாரையும்‌ நிகராச பாவிக்க 
வேண்டும்‌ என்ற கருத்து வேத ரிஷிகளாலும்‌, கிறிஸ்து, 
புத்தர்‌ முதலிய அவதார புருஷர்களாலும்‌ மனிதருக்கு 
வற்புறுத்திக்‌ கூறப்பட்டன. அவர்களை ஒட்டி எண்ணிறந்த 
ஞானிகளும்‌ பண்டிதர்களும்‌ அக்கொள்சையைப்‌ பலவசை 
யாலே பரவச்செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள்‌. 

ப. உட 


90 


இங்ஙனம்‌, பரமார்த்த ஞானமுடையோர்‌, அதிகாலம்‌ 
தொட்டு, ஸமத்வக்‌ கொள்கையைப்‌ பரப்பி வருதல்‌ ஒரு 
புறத்தே நிகழவும்‌, சென்ற சில நூற்றாுண்டுகளாச ஐரோப்‌ 
பாவில்‌ பல வித்வான்கள்‌ தெய்வத்தைப்பற்றி யோசனை 
செய்யாமல்‌ வெறுமே மானிட வாழ்க்கை ஸுசகமாசவும்‌ 
ஸமாதானமாகவும்‌ நடைபெற வேண்டும்‌ என்கிற லெள€க 
காரணத்தைக்‌ கருதி ஸகல ஜனங்களும்‌ ஸமாதானமாச வே 
நடத்தப்பட வேண்டும்‌ என்கிற கருத்தைப்‌ பிரசாரஞ்‌ 
செய்துகொண்டு வருகிறார்கள்‌. இக்‌ கொள்கை, நாட்பட 
நாட்பட, ஐரோப்பாவிலும்‌, அதன்‌ இளைசளாகிய 
அமெரிக்கா, ஆஸ்திரேலியாக்‌ கண்டங்களிலும்‌ ஐரோப்பிய 
நாகரீகத்தை அநுசரிக்க விரும்பும்‌ ஐப்பான்‌, இந்தியா 
முதலிய தேசங்களிலும்‌ மிக விருத்தியடைந்து வருகிறது. 

ஒற்றைக்‌ குடும்பத்தில்‌ ஒரு பிள்ளை புத்திமானாசவும்‌ 
சல்வியுடையவனாசவுமிருக்கிறான்‌. மற்றொரு பிள்ளை கல்வி 
யறிவற்ற மூடனாகவே இருக்கிறான்‌; ஒருவன்‌ சிவப்பாக 
இருக்கிறான்‌? மற்றொருவன்‌ சகருநிறமுடையவனாக இருக்‌ 
இரான்‌. ஒருவன்‌ பலசாலியாக இருக்கிறான்‌; மற்றொருவன்‌ 
பலஹீனனாக இருக்கிறான்‌. ஒருவன்‌ தைரியசாலியாக இருக்‌ 
கருன்‌; மற்றொருவன்‌ கோழையாக இருக்கிறான்‌. ஒருவன்‌ 
நெட்டை? மற்றொருவன்‌ குட்டை. ஒருவன்‌ அழகுடைய 
வன்‌; மற்றொருவன்‌ முகமெல்லாம்‌ அம்மைத்‌ தமும்புடைய 
வனாய்‌ ஒரு கண்‌ பொட்டையாக இருக்கிறான்‌. எனினும்‌, 
அறிவுடைய தாய்‌ துந்தையரா்‌ இந்த மக்களுக்குள்ளே எவ்‌ 
விஷயத்திலும்‌ வேற்றுமை பாராட்டாமல்‌ இவர்களை 
ஸகல விதங்களிலும்‌ ஸமான அன்புடன்‌ நடத்தி வருகிரூர்‌ 
கள்‌. 

அதுபோலவே, மனிதஜாதி முழுவதையும்‌ ஒரே 
குடும்பமாகக்‌ கருதி மானிடருக்குள்ளே இயற்கையாலும்‌ 
மானிடர்‌ தாமாகவே ஏற்படுத்திக்கொண்ட அர்த்தமில்‌ 


97 


லாத கட்டுப்‌ பாடுசகளாலும்‌ எத்தனை வேறுபாடுகள்‌ 
காணப்பட்ட போதிலும்‌, இந்த வேறுபாடுகளைக்‌ கருதிச்‌ 
சிலருக்கு அதிக ஸெளகரியங்களும்‌, பலருக்குக்‌ குறைந்த 
ஸெளகரியங்களும்‌, சிலருக்கு மதிப்பும்‌, பலருக்கு அவமதிப்‌ 
பும்‌, சிலருக்கு லாபங்களும்‌, பலருக்கு நஷ்டங்களும்‌ ஏற்‌ 
படுத்தியிருப்பது தவறு என்பதும்‌, ஒவ்வொருவரும்‌ 
சகோதரரைப்போல்‌ பரஸ்பர அன்புடனும்‌, மரியாதையுட 
னும்‌ வாழ்வதே நியாயம்‌ என்பதும்‌, நவீன ஐரோப்பிய 
ஸித்தாந்தங்களிலே மிசவும்‌ முக்கியமான ஸித்தாந்த 
யாகும்‌. இந்தக்‌ கொள்கைக்கு எல்லா மதங்களும்‌ சார்பாக 
இருப்பதை உத்தேசிக்கு மிடத்தே, இது நாளடைவில்‌ 
ஐரோப்பாவில்‌ மாத்திரமின்றி உலக முழுமையிலும்‌ பரி 
பூர்ணமாக வெற்றிபெறும்‌ என்பதில்‌ ஸந்தேதேஹமில்லை. 


இந்த ஸித்தாந்தம்‌ பரிபூர்ண ஜஐயமடைந்து மனிதருக்‌ 
குள்ளே ஸஹஜ தார்மமாக ஏற்பட்ட பிறகுதான்‌, மானிடர்‌ 
உண்மையான நாகரீகம்‌ உடையோராவரர்‌. 


மேலும்‌, மானிடருக்குள்ளே இயற்கையால்‌ ஏற்பட்டி 
ருக்கும்‌ வாரண வேற்றுமைகள்‌, உயர வேற்றுமைகள்‌, சரீர 
பல வேற்றுமைகள்‌ முதலியனவே மாற்ற முடியாதவை. 
செயற்கையால்‌ உண்டாகிய சல்வி வேற்றுமைகள்‌, செல்வ 
வேற்றுமைகள்‌, ஜாதி பேதங்கள்‌ முதலியன எளிதாக மாற்‌ 
றிக்கொள்ளக்‌ கூடியன. 


ஐரோப்பாவிலும்‌ அமெறிக்காவிலும்‌ பல தேசங்‌ 
களிலும்‌ ஏற்கெனவே பிற்கூறிய வேற்றுமைகளை நீக்குவதற்‌ 
குப்‌ பலமான முயற்சிகள்‌ நடைபெற்று வந்து நல்ல பயன்‌ 
களும்‌ ஏற்பட்டு விட்டன. எல்லாருக்கும்‌ சல்வி சற்‌ 
பித்துக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்கிற எண்ணம்‌ முக்கிய 
மாச வலிமையடைந்து வருகிறது. தேசத்து மக்கள்‌ 
அத்தனை பேருக்கும்‌ கட்டாயமாசவும்‌ இனாமாசவும்‌ கல்வி 


92 


கற்பித்துக்‌ கொடுக்க முயற்சி செய்து வருகிறார்கள்‌. இந்த 
முயற்‌" இன்னும்‌ அதிக பலம்‌ அடையும்‌. நாளுக்கு நாள்‌ 
இந்த முயற்சியில்‌ சக்தியும்‌ வேகமும்‌ அதிகரித்து வருகின்‌ 
றன. இதனினும்‌ இன்னும்‌ முப்பது அல்லது நாற்பது 
ஆண்டுகளில்‌ ஐ2ராப்பா முழுவதும்‌ அந்த முறையைக்‌ 
கைப்பற்றி நடக்கும்‌. இந்தியா, ஐப்பான்‌ முதலிய தேசங் 
களிலும்‌ படிப்புத்‌ தெரியாதவர்‌ ஒருவா்கூட இல்லாமற்‌ 
போய்விடுவார்கள்‌ என்று நிச்சயமாய்ச்‌ சொல்லலாம்‌. 
ஜாதி பேதங்கள்‌ இந்தியாவிலேயே சிதறுண்டு வருகின்றன 
வெனில்‌ மற்ற நாடுகளைப்‌ பற்றிப்‌ பேசவேண்டியதில்லை. 


இதுபோலவே, செல்வத்தைக்‌ குறித்த வேற்றுமை 
களையும்‌ இல்லாமற்‌ பண்ணிவிட வேண்டும்‌ என்ற 
கொள்கையும்‌ உலசத்தில்‌ மிகத்தீவிரமாகப்‌ பரவிவரு 
கிறது. ஐரோப்பாவிலேதான்‌ இந்த முயற்சி வெகு மும்முர 
மாக ந_ந்துவருகின்றது. ஒரு தேசத்தில்‌ பிறந்த மக்கள்‌ 
அனைவருக்கும்‌ அந்த தேசத்தின்‌ இயற்கைச்‌ செல்வ முழு 
வதையும்‌ பொது உடமையாக்கி வி_வேண்டு மென்ற 
கொள்கைக்கு இங்கீலீஷில்‌ “*சோஷலிஸ்ட்‌:” கொள்கை 
யென்றுபெயர்‌. அதாவது **கூட்டுறவுக்‌ கொள்கை,” இந்தக்‌ 
“கூட்டுறவு வாழ்வுக்‌ கொள்கை (சோஷலிஸ்ட்‌) ஐரோப்‌ 
பாவில்‌ தோன்றியபோது இதை அங்கு முதலாளிகளும்‌ 
மற்றபடி பொது ஜனங்களும்‌ மிக ஆத்திரத்துடனும்‌, 
ஆக்ரஹத்துடனும்‌ எதிர்த்து வந்தார்கள்‌. நாளடைவில்‌ 
இக்‌ கொள்கையின்‌ நல்லியல்பு அந்தக்‌ சண்டத்தாருக்கு 
மேன்மேலும்‌ தெளிவுபட்டு வரலாயிற்று. எனவே, இதன்‌ 
மீது ஜனங்கள்‌ கொண்டிருக்கும்‌ விரோதமும்‌ குறைவுபட்டுக்‌ 
கொண்டுவரவே, இக்கொள்கை மேன்மேலும்‌ பல 
மடைந்து வருகிறது. ஏற்கெனவே, ரஷ்யாவில்‌ ஸ்ரீமான்‌ 
லெனின்‌, ஸ்ரீமான்‌ மின்த்ரோத்ஸ்கி முதலியவர்களின்‌ அதி 
காரத்தின்‌ கழ்‌ ஏற்பட்டிருக்கும்‌ குடியரசில்‌ தேசத்து விளை 


92 


நிலமும்‌ பிற செல்வங்களும்‌ தேசத்தில்‌ பிறந்த அத்தனை 
ஜனங்களுக்கும்‌ பொது உடமையாகிவிட்டது. இக்‌ 
சொள்சை ஜெர்மனியிலும்‌, ஆஸ்திரேலியாவிலும்‌, துருக்கி 
யிலும்‌ அளவற்ற வன்மை சொண்டு வருகிறது. ருஷ்யாவி 
லிருந்து இது ஆசியாவிலும்‌ தாண்டிவிட்டது. வட அசியா 
வில்‌ பிரம்மாண்டமான பகுதியாக நிற்கும்‌ ஸை:$ரியா 
தேசம்‌ ரஷியாவின்‌ அதிக்கத்தைச்‌ சேர்ந்ததாதலால்‌, 
அங்கும்‌ இந்த முறைமை அனுஷ்டானத்துற்கு வந்து 
விட்டது. அங்கிருந்து இக்கொள்கை மத்திய ஆசியா 
விலும்‌ பரவி வருகிறது. ஐரோப்பாவிலுள்ள பிரான்ஸ்‌ 
இங்கிலாந்து முதலிய வல்லரசுகள்‌ இந்த முறைமை தம்‌ 
நாடுகளுக்குள்ளும்‌ பிரவேசித்து வரக்கூடும்‌ என்று பயந்து 
அதன்‌ பரவுதலைக்‌ தடுக்குமாறு பலவிகங்களில்‌ பிரயத்‌ 
தனங்கள்‌ புரிந்து வருகிருர்கள்‌. 


ஆனால்‌, இந்த முறைமை போர்‌, கொலை, பலாத்தாரங் 
சளின்‌ மூலமாக உலகத்தில்‌ பரவிவருவது எனக்குச்‌ சம்ம 
தம்‌ இல்லை, எந்தக்‌ காரணத்தைக்‌ குறித்தும்‌ மனிதருக்‌ 
குள்ளே சண்டைகளும்‌ கொலைகளும்‌ நடக்கக்‌ கூடாதென்‌ 
பது என்னுடைய அசருத்து. அப்படியிருக்க ஸமத்வம்‌, 
ஸஹோதரத்வம்‌ என்ற தெய்வீக தர்மங்களைக்‌ சொண்‌ 
டோர்‌, அவற்றைக்‌ குத்து, வெட்டு, பீரங்கி, துப்பாக்கெளி 
னால்‌ பரவச்‌ செய்யும்படி. முயற்சி செய்தல்‌ மிகவும்‌ பொருந்‌ 
தாத செய்கையென்று நான்‌ நினைக்கிறேன்‌. பலாத்கார 
மாக முதலாளிகளின்‌ உடமைகளையும்‌, நிலஸ்வான்களின்‌ 
பூமியையும்‌ பிடுங்கி தேசத்திற்குப்‌ பொதுவாசச்‌ செய்ய 
வேண்டும்‌ என்ற கொள்சை ரஷ்யாவில்‌ வெற்றி பெற்ற 
குற்குப்‌ பல பூர்வ காரணங்களிருக்கின்றன. நெடுங்கால 
மாகவே, ரஷியா தேசத்தில்‌ ஆட்சி புரிவோரின்‌ நிகரற்ற 
கொடுங்கோன்மையாலும்‌, அநீதங்களாலும்‌, செல்வார்‌ 
களின்‌ குரூரத்தன்மையாலும்‌ பல ராஜாங்க புரட்சிகள்‌ 


94 


நடந்து வந்திருக்கின்றபடியால்‌, இந்த மாறுதல்‌ அங்கு 
அமைப்பது சுலபமரயிற்று. மற்ற ஐரோப்பிய தேசங்‌ 
களில்‌ முதலாளிகளும்‌ செல்வர்சளும்‌ இன்னும்‌ முற்றிலும்‌ 
பலஹீனமடைந்து போசவில்லை. பெரும்பாலும்‌ அவர்களி 
படத்திலேயே எல்லாப்‌ பலங்களும்‌ சக்திகளும்‌ அமைந்திருக்‌ 
கின்றன. அங்கெல்லாம்‌ சோஷலிஸ்ட்‌” கூட்டுறவு வாழ்க்‌ 
சைக்‌ கட்சி ருஷ்யாவிலுள்ள சக்தியும்‌ பராக்கிரமும்‌ 
பெற்றுவிடவில்லை,. அங்ஙனம்‌ பெறுவதற்கு இன்னும்‌ பல 
வருஷங்கள்‌ செல்லும்‌ என்றே தோன்றுகிறது. தவிரவும்‌ 
அங்ஙனம்‌ ₹சேோஷலிஸ்ட்‌' கட்சியார்‌ பலமடைந்தபோதி 
லும்‌, அந்த பலத்தை உபயோகிப்பது நியாயமில்லையென்று 
நான்‌ சொல்லுகிறேன்‌. ஏனென்றால்‌, பிறருடைமையைத்‌ 
தாம்‌ அபகரித்து வாழவேண்டும்‌ என்கின்ற செட்ட எண்ண 
முடையவார்களும்‌ ஸர்வ ஜனங்களும்‌ ஸமான ஸெளகர்யங்‌ 
சளுடன்‌ வாழவேண்டும்‌ என்கிற சருத்து இல்லாத பாவி 
களும்‌ தம்முடைய கொள்ளை விருப்பங்களை நிறைவேற்றும்‌ 
பொருட்டு, வாள்‌, பீரங்கி, துப்பாக்கிகளால்‌ அநேசரைக்‌ 
கொலை செய்து, ஊர்களையும்‌ வீடுகளையும்‌ கொளுத்தியும்‌ 
அநியாயங்கள்‌ செய்வது நமக்கு அர்த்தமாகக்‌ கூடிய 
விஷயம்‌. அங்ஙனமின்்‌ றி, எல்லா மனிதரும்‌ உடன்‌ பிறந்த 
சகோகுரரைப்‌ போல்‌ ஆவார்கள்‌ என்றும்‌, அதலால்‌ எல்லா 
ரையும்‌ ஸமமாசவும்‌ அன்புடனும்‌ நடத்தவேண்டும்‌ என்றும்‌ 
சருதுகிற தர்மிஷ்டர்கள்‌ தம்முடைய சகருணாதார்மத்தை நிலை 
நிறுத்தக்‌ கொலை முதலிய மஹாபாதசங்கள்‌ செய்வது நமக்‌ 
குச்‌ சிறிதேனும்‌ அர்த்தமாசக்‌ கூடாத விஷயம்‌. கொலை 
யாலும்‌ கொள்ளையாலும்‌, அன்பையும்‌ ஸமத்வத்தையும்‌ 
ஸ்தாபிக்கப்போகிறோம்‌ என்று சொல்வோர்‌ தம்மைத்‌ தாம்‌ 
உணராத பரம மூடர்கள்‌ என்று நான்‌ கருதுகிறேன்‌. 
“அகுற்கு நாம்‌ என்ன செய்வோம்‌! கொலையாளிகளை 
அழிக்கக்‌ கொலையைத்தானே சைக்கொள்ளும்படி நேரு 


95 


கிறது; அநியாயம்‌ செய்வோரை அறியாயத்தால்தான்‌ 
அடக்கும்படி, நேரிடுகிறது” என்று ஸ்ரீமான்‌ லெனின்‌ 
சொல்லுகிறார்‌. இது முற்றிலும்‌ தவறான கொள்சை 
கொலை, கொலையை வளர்க்குமே ஒழிய, அதை நீக்ச வல்ல 
தாகாது. அறியாயம்‌ அநியாயத்தை விருத்தி பண்ணுமே 
யொழியக்‌ குறைக்காது. பாபத்தைப்‌ புண்ணியத்தாலே 
தான்‌ வெல்லவேண்டும்‌. பாபத்தைப்‌ பாபத்தால்‌ வெல்லு 
வோம்‌ என்பது அறியாதவர்‌ கொள்சை. அதர்மத்தை தர்‌ 
மத்தால்‌ வெல்ல வேண்டும்‌; இமையை நன்மையாலேதான்‌ 
வெல்ல முடியும்‌. கொலையையும்‌ கொள்ளையையும்‌ அன்‌ 
பினாலும்‌ ஈகையாலும்தான்‌ மாற்ற முடியும்‌. இதுதான்‌ 
சடைசிவரை சைக்கூடிவரக்கூடிய மருந்து. மற்றது போலி 
மருந்து. சிறிது காலத்திற்கு நோயை அடக்கி வைக்கும்‌. 
பிறகு, அந்நோய்‌ முன்னைக்காட்டிலும்‌ ஆயிரம்‌ மடங்கு 
அதிக வலிமையுடையதாய்‌ ஓங்கிவிடும்‌. ஒருகொலையாளிக்‌ 
கூட்டம்‌ இன்று தன்னிடமுள்ள சேனா பலத்தாலும்‌ ஆயுத 
பலத்தாலும்‌ மற்‌ 9றாரு கொலையாளிக்‌ கூட்டத்தை அடக்கி 
விடக்கூடும்‌. இதனாலே தோற்ற கூட்டம்‌ நாளைக்கு பலம்‌ 
அதிகப்பட்டு முந்திய கூட்டத்தை வென்றுவிடும்‌. பிறகு, 
இதைப்‌ பழிவாங்க முயன்று, மற்றது பலவித வேலைகள்‌ 
செய்து பலமடைந்து இந்தக்‌ கூட்டத்தை அழிக்கும்‌, இது 
மறுபடி தலைதரக்கி அதை அடக்கும்‌. இங்ஙனம்‌ தலைமுறை 
குலைமுறையாக இவ்விரண்டு கூட்டங்களும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று தமை செய்துகொண்டே வரும்‌. இதற்கு.ஓய்வே 
கிடையாது. தர்மத்தாலும்‌ கருணையாலும்‌ எய்தப்படும்‌ 
வெற்றியே நிலைபெற்று நிற்கவல்லதாகும்‌. இதனை அறியா 
தார்‌ உலக சரித்திரத்தையும்‌ இயற்சையின்‌ விதிகளையும்‌ 
அறியாதார்‌ ஆவர்‌. 


மேலும்‌ ருஷ்யாவிலும்கூட இப்போது ஏற்பட்டிருக்‌ 
கும்‌ “ஸோஷலிஸ்ட்‌” ராஜ்யம்‌ எக்காலமும்‌ நீடித்து நிற்கும்‌ 


96 


இயல்புடையதென்று சருத வழியில்லை. சமீபத்தில்‌ நடந்த 
மஹாயுத்தக்தால்‌ ஐரோப்பிய வல்லரசுகள்‌ அள்பலமும்‌ 
பணபலமும்‌ ஆயுதபலமும்‌ ஓரே அடியாசக்‌ குறைந்துபோய்‌ 
மஹாபலஹீனமான நிலையில்‌ நிற்பதை ஓட்டி மிஸ்டர்‌ 
லெனின்‌ முதலியோர்‌ ஏற்படுத்தியிருக்கும்‌ *கூட்டு வாழ்க்‌ 
கைக்‌” குடியரசை அழிக்ச மனமிருந்தும்‌ வலிமையற்றோ 
ராகி நிற்கின்றனர்‌. நாளை இந்த வல்லரசுகள்‌ கொஞ்சம்‌ 
சக்தியேறிய மாத்திரத்திலே ருஷ்யாவின்‌ மீது பாய்வார்கள்‌: 
அங்கு உடைமை இழந்த முதலாளிகளும்‌ நிலஸ்வான்களும்‌ 
இந்த அரசுகளுக்குத்‌ துணையாச நிற்பார்‌. இதனின்றும்‌ 
இன்னும்‌ கோரமான யுத்தங்களும்‌ கொலைகளும்‌ கொள்ளை 
களும்‌ ரத்தப்‌ பிரவாசங்களும்‌ ஏற்பட இடமுண்டாகும்‌. 
லெனின்‌ வழி சரியான வழியில்லை. முக்கியமாக நாம்‌ இந்தி 
யாவிலே இருக்கிறோ மாதலால்‌, இந்தியாவின்‌ ஸாத்யா 
ஸாத்யங்களைக்‌ கருதியே நாம்‌ யோஜனை செய்யவேண்டும்‌. 
முதலாவது, இந்தியாவிலுள்ள நிலஸ்வான்களும்‌ முதலாளி 
களும்‌ ஐரோப்பிய முதலாளிகள்‌ நிலஸ்வான்சளைப்‌ போல்‌ 
ஏழைகளின்‌ விஷயத்தில்‌ அத்தனை அவமதிப்பும்‌ குரூர 
சித்தமும்‌ பூண்டோரல்லர்‌. இவர்களுடைய , உடைமை 
களைப்‌ பிடுங்க வேண்டுமென்ரனால்‌ நியாயமாகாது. அதுற்கு 
நம்‌ தேசத்திலுள்ள ஏமைகள்‌ அதிகமாச விரும்பவும்‌ மாட்‌ 
டார்கள்‌. எனவே கொள்ளைகளும்‌ கொலைகளும்‌ சண்டை 
களும்‌ பலாத்காரங்களுமில்லாமல்‌ ஏழைகளுடைய பசி 
இர்ப்பதற்குரிய வழியைத்தான்‌ நாம்‌ தேடிக்‌ சண்டுபிடித்து 
அனுஷ்டிக்க முயலவேண்டும்‌. செல்வார்களுடைய உடை 
மைகளை பலாத்காரமாகப்‌ பறித்துக்கொள்ள முயலுதல்‌ 
இந்நாட்டிலே, நான்‌ மேற்கூறியபடி, பொருந்தவும்‌ 
செய்யாது; ஸாத்தியமும்‌ இல்லை. 


ஆனால்‌, கோடிக்கான ஜனங்கள்‌ வயிறு நிறைய உணவு 
கிடைக்குமென்று நிச்சயமில்லாமலும்‌, லக்ஷக்கணக்கான 


97 


ஜனங்கள்‌ ஒருவேளைக்‌ சஞ்சி கிடைக்காமலே சுத்தப்‌ 
பட்டினியால்‌ கோர மரண மெய்தும்படியாசவும்‌ நேர்ந்‌ 
திருக்கும்‌ தற்கால நிலைமையை நாம்‌ ஒரு க்ஷணம்கூடச்‌ ௪௫த்‌ 
திருப்பது நியாயமில்லை என்பது சொல்லாமலே போ தரும்‌: 


எனவே, உலசக்‌ துன்பங்கள்‌ அனைத்திலும்‌ கொடி. 
தான இந்த ஏழ்மைத்‌ துன்பத்தை ஸமாதான நெெறியாலும்‌ 
மாற்றக்கூடிய உபாயமொன்றை நாம்‌ சண்டுபிடித்து 
நடத்துவோமானால்‌, அதினின்றும்‌ நமது நாடு பயனுறுவது 
மட்டுமேயன்‌ றி, உலசத்தாரெல்லாரும்‌ நம்முடைய வழியை 
அனுஷ்டித்து நன்மையடைவார்கள்‌ . 


“அப்படிப்பட்ட உபாயமொன்று கிடைக்குமா?” என்ப 
தைப்‌ பற்றி இங்கே ஆராய்ச்சி செய்வோம்‌. 


ஜனங்களுக்குள்ேளே சலசங்களும்‌ யுத்தங்களும்‌ 
கொலைச்‌ செயல்களும்‌ நேரிடாத வண்ணம்‌ ஸமாதான 
நெறியிலே உலசத்தின்‌ ஏழ்மையைத்‌ தொல்ைப்பதற்குத்‌ 
தகுந்த உபாயமாக எனக்குத்‌ கோன்றுவகை இங்கு 
தெரிவிக்கிறேன்‌. 


உலகம்‌ தேசங்களால்‌ அமைக்கப்பட்டது. தேசம்‌ 
மாகாணங்களின்‌ தொகுதியாம்‌. மாகாணங்கள்‌ ஜில்லாக்‌ 
களின்‌ சேர்க்கையாகும்‌. ஜில்லா, ஒரு சில நகரங்களும்‌ 
பெரும்பான்மை கிராமங்களும்‌ கூடிய தொகுதியாகும்‌. 
எனவே, ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டு அதில்‌ 
வறுமையே இல்லாமல்‌ செய்வதற்குரிய வழி சண்டுபிடிப்‌ 
போமாயின்‌, பிறகு அந்த உபாய3மே பூமண்டலத்தின்‌ 
வறுமையைத்‌ தொலைப்பதற்குப்‌ பொருந்தியதாய்‌ விடு 
மென்பது சொல்லாமலே விளங்கும்‌. திருஷ்டாந்தமாக 
நான்‌ இப்பொழுது வாசம்‌ புரிந்து வரும்‌ சடையம்‌ 
கிராமத்தை எடுத்துக்‌ கொள்வோம்‌. இவ்ஷரைச்‌ சூழ்ந்‌ 


௪ 


98 


இருக்கும்‌ வயல்களெல்லாம்‌: சுமார்‌ 80 பெரிய மிராசுதார்‌ 
களுக்கும்‌ பல சில்லரை நிலஸ்வான்களுக்கும்‌ உரியன. 


இந்த நிலஸ்வான்கள்‌ எல்லாரும்‌ சேர்ந்த ஒரு ஸ்பை 
சமைக்கப்‌ படவேண்டும்‌. இந்த ஸபையார்‌ கோயில்‌ 
வாயிலிலே கூட்டம்‌ கூடியிருந்து கொண்டு ஊர்‌ ஜனங்கள்‌ 
அத்தனை பேரையும்‌ பறை சாற்றுவித்துத்‌ தம்முன்னே 
வரவழைக்க வேண்டும்‌. அப்போது நிலஸ்வான்கள்‌ எல்லா 
ருடைய ஸம்மதப்படி, அவர்களின்‌ பிரதிநிதியாகிய ஒருவார்‌ 
எழுந்து நின்று கிராமத்தாரிடம்‌ பின்வருமாறு பிரமாணம்‌ 
செய்து கொடுக்க வேண்டும்‌. 


எப்படி. என்றால்‌: 


“சஞ்சியாவது கிடைத்து வருகிறதெனினும்‌ அது 
நியதமாச எப்போதும்‌ கிடைத்துவரும்‌ என்ற நிச்சயம்‌ 
இல்லாதபடியால்‌ நீங்கள்‌ எண்ணில்லாத மனக்‌ சவலை 
களுக்கும்‌, மனஸ்தாபங்களுக்கும்‌, பொருமைசளுக்கும்‌, 
வஞ்சனைகளுக்கும்‌ ஏமாற்றங்களுக்கும்‌, கலசங்களுக்கும்‌ 
இரையாகி மடிகிறீர்கள்‌. ** அன்ன விசாரம்‌ அதுவே 
விசாரம்‌” என்று பட்டினத்துப்‌ பிள்ள சொல்லியதுபோல்‌ 
உங்களுக்கு இந்த ஆகார விசாரம்‌ தீராக பெரு விசாரமாச 
வந்து மூண்டிருக்கிறது. நியாயமான உழைப்பாலோ, 
அல்லது ப்ரூதோம்‌ என்ற பிரான்ஸ்‌ தேசத்து சாஸ்திரி, 
*உடைமையாவது களவி” என்று சொல்லியபடி. வஞ்சனைத்‌ 
தொழில்களாலே, இந்த ஊரிலுள்ள வயல்கள்‌ தோட்டங்்‌ 
சள்‌ எல்லாவற்றையும்‌ எங்கள்‌ சிலருக்கு மாத்திரம்‌ உரிமை 
யாகும்படி. ஏற்பாடு செய்துவிட்டார்கள்‌. பூஸ்திதி எங்க 
ஸிடம்‌ இருப்பது எங்களுடைய குற்றமாக மாட்டாது. 
எனினும்‌, உங்களுடைய ஓத்துழைப்பும்‌ ஆதரவும்‌ ஸ்நேஹ 
மும்‌ இல்லாவிட்டால்‌ எங்களுக்கு இந்த நிலங்கள்‌ எவ்வித 
மான பயனும்‌ தரமாட்டா. மேலும்‌ நீங்கள்‌ அத்தனை 


99 


பேரும்‌ ஆகார விஷயத்தில்‌ ஒருவித நிச்சயமில்லாமையால்‌ 
படும்‌ சஷ்டங்களும்‌ அதனின்றும்‌ உங்களுக்குள்‌ ஏற்படும்‌ 
போராட்டங்களும்‌ எங்களையும்‌ சூழ்ந்து தராத துன்பத்துக்கு 
உள்ளாக்குகின்றன. நாங்கள்‌ பொருளுடைமை விஷயத்‌ 
தில்‌ மாத்திரம்‌ உங்களின்றும்‌ வேறுபட்டிுப்பினும்‌, 
மற்றெல்லா அம்சங்களிலும்‌ உங்களைப்‌ போன்ற மனிதார்‌ 
களே; ஆதலாலும்‌, உங்களுடனே எப்போதும்‌ ஊடாடிப்‌ 
பழகுவதும்‌ விவஹரிப்பதும்‌ எங்களுக்கு மிசவும்‌ இன்றி 
யமையாதாதலாலும்‌, நீங்கள்‌ இராத வறுமை நரகத்தில்‌ 
துன்பப்பட்டுக்‌ கொண்டிருக்சையில்‌ நாங்கள்‌ மாத்திரம்‌ 
சந்தோஷமாக இருத்தல்‌ சாத்தியப்படவில்லை, எங்க 
ஞ்டைய காரியங்களெல்லாம்‌ உங்களாலே ஆசவேண்டி. 
யிருக்கிறது. எங்களுக்கு உங்களை க்தவிர வேறு சதியில்லை. 
உங்களுடைய வறுமைத்‌ த எங்களை நானாவிதங்களிலும்‌ 
சரபம்‌ போல எரிக்கிறது. எங்களுக்குள்‌ சிறிதேனும்‌ 
ஒற்றுமை யில்லாமல்‌ செய்துவருகிறது. எங்களுக்குள்‌ 
மேன்மேலும்‌ பொறாமையை வளர்க்கிறது. பூமி எல்லோருக்‌ 
கும்‌ பொதுவான தாய்‌ போலாகும்‌. அதில்‌, நாங்கள்‌ 
மாத்திரம்‌ உரிமை சொண்டாடுதல்‌ அநியாயம்‌ என்று 
எங்களுக்கு அர்த்தமாகின்றது. அதனின்றும்‌ பூர்விக 
காலம்‌ முதல்‌ பரம்பரை பரம்பரையாக வழங்கிவரும்‌ 
சொத்தை, ரஷ்யா முதலிய கேசங்களில்‌ நடப்பதுபோல்‌, 
நீங்கள்‌ பலாத்காரமாக எங்களைக்‌ கொன்றும்‌ சிறையி 
லிட்டும்‌ எங்களிடமிருந்து பறித்துக்‌ கொள்வது நியாயம்‌ 
இல்லை. ஏனென்றால்‌, உடைமை பொது நாகரீகத்திற்கு 
ஹேதுவாகும்‌. எந்தக்‌ காரணம்‌ பற்றியும்‌ கொள்ளை 
யிடுவது சரியில்லை. நிலமில்லாத நீங்கள்‌ எங்களுடைய 
நிலத்தைக்‌ கொள்ளையிட்டுப்‌ பறித்துக்கொள்ளலாமெனில்‌, 
துணியில்லாதவார்கள்‌ உங்களுடைய துணிகளைப்‌ பறித்துக்‌ 
சொள்ளலாமன்றோ? வீடில்லாதவர்கள்‌ பிறர்‌ வீடுகளைக்‌ 


100 


கைப்பற்றிக்‌ கொள்ளலாம்‌. ஒரு சிறிதேனும்‌ உடமை 
யில்லாதவார்சள்‌ மலைக்குறவர்‌ இடையேகூடக்‌ சாணப்படுவ 
தில்லை. பூஸ்தஇிதி மாத்திரம்‌ தானா உடைமை? துணி, மணி 
வீடு, பாத்திரம்‌, பண்டம்‌, பாய்‌, தலையணி--.எல்லாம்‌ 
உடைமைகளே. மலைப்‌ பழிஞர்‌ நாட்டுக்குள்‌ பிரவேசித்து 
உங்களுடைய வீடு பாத்திரங்களெல்லாம்‌ அபசரித்துக்‌ 
கொள்ளுதல்‌ நியாயமென்று உங்களுக்குத்‌ தோன்று 
கின்றதா? 


“எனவே, எங்களுடைய பூஸ்இதிகளை நீங்கள்‌ பலாத்‌ 
காரமாகப்‌ பறித்துக்‌ கொள்ளுதல்‌ நியாயமன்று. 
ஆனாலும்‌ பூமித்தாய்‌ எல்லாருக்கும்‌ பொதுவாகதீ தரும்‌ 
விளை பொருள்களை நாங்கள்‌ சிலபேர்‌ மாத்திரம்‌ பங்கிட்‌ 
டெடுத்துக்‌ கொண்டு, உங்களுக்கு எங்களுடைய தயவு 
இருந்தால்தான்‌ ஆகாரம்‌. எங்கள்‌ தயவில்லாவிட்டால்‌ 
பட்டினி என்ற நிலையில்‌ உங்களை வைத்து, அதனின்று 
உங்களை அடிமைகளாக்கி நடத்திவரும்‌ மஹாபாவத்திற்கு 
இன்னும்‌ ஆளாயிருக்க எங்களுக்குச்‌ சம்மதமில்லை. 
“இன்றும்‌ வருவது கொல்லோ நெருநலுங்‌ கொன்றது 
போலும்‌ நிரப்பு” என்று திருவள்ளுவர்‌ சொல்லியது 
போல, (அதரவது, *நேற்று முழுதும்‌ நம்மைக்‌ கொலை 
செய்வது போலவே வருத்திக்‌ கொண்டிருந்த வறுமை 
இன்றைக்கு வந்து விடுமோ' என்று) பரிதபித்து ஏங்கும்‌ 
நிலைமையில்‌ நீங்கள்‌ உயிர்‌ வாழ்க்கை நடத்திவருகிறீர்கள்‌. 
உங்களை இந்த உணவு நிச்சயமில்லாத நிலையில்‌ வைது 
திருக்கும்‌ பாவத்தை இனிச்‌ சுமந்து கொண்டிருப்பதில்‌ 
எங்களுக்குச்‌ சம்மதமில்லை. எனவே, உங்களில்‌ ஆண்‌ 
பெண்‌ குழந்தை எவருக்கும்‌ என்றைக்கும்‌ ஆகாரவிஷய 
மாச பயமில்லாத படி. செய்துவிடவேண்டும்‌ என்று 
நாங்கள்‌ தீர்மானித்திருக்கிறோம்‌, அதற்கு, பின்வரும்‌ 
வழியை அனுசரிக்க வேண்டும்‌ என்று நிச்சயித்து இருக்‌ 


10. 


கிரோம்‌. அதாவது, எங்களில்‌ சிலரும்‌ உங்களில்‌ சிவரும்‌ 
கூடி தொழில்‌ நிர்வாக சங்கம்‌'”' என்றொரு சங்கம்‌ 
அமைக்கப்படும்‌. பயிர்த்‌ தொழில்‌, கிராம சத்தி, சல்வி, 
கோயில்‌ (மதப்பயிற்சி), உணவு, துணிகள்‌, பாத்திரங்கள்‌, 
இரும்பு, செம்பு, பொன்‌ முதலியன சம்பந்தமாகிய நானா 
வகைப்பட்ட கைத்தொழிகள்‌--இவை இந்தக்‌ கிராமத்‌ 
துக்கு மொத்தம்‌ இவ்வளவு நடைபெற வேண்டுமென்றும்‌, 
அத்‌ தொழில்களில்‌ இன்னின்ன தெொழிலிற்கு இன்னார்‌ 
துகுதியடையவர்‌ என்றும்‌ மேற்படி தொழில்‌ நிர்வாக 
சங்கத்தார்‌ இர்மானம்‌ செய்வார்கள்‌. அந்தப்படி. கிராமத்‌ 
திலுள்ள நாம்‌ அத்தனை பேரும்‌ தொழில்‌ செய்யவேண்டும்‌. 
அந்தத்‌ தொழில்களுக்குத்‌ தக்கபடியாச, அண்‌ பெண்‌ 
குழந்தை முதலியோர்‌, இளைஞர்‌ அத்தனை பேரினும்‌ 
ஒருவர்‌ தவராமல்‌ எல்லாருக்கும்‌ வயிறு நிறைய நல்ல 
ஆகாரம்‌ கொடுத்து விடுகி3ரம்‌. நாங்கள்‌ பிள்ளை பிள்ளை 
தலைமுறையாக இந்த ஒப்பந்தம்‌ தவறமாட்டோம்‌. இந்தப்‌ 
படிக்கு இந்த அலயத்தில்‌ தெய்வசந்நிதியில்‌ எங்கள்‌ 
குழந்தைகளின்மேல்‌ அணையிட்டு பிரதிக்னை செய்து 
கொடுக்கிறோம்‌. இங்ஙனம்‌ நமக்குள்‌ ஒப்பந்தம்‌ ஏற்பட்ட 
விஷயத்தை எங்களில்‌ முக்யஸ்தார்‌ சை எழுத்திட்டு செப்புப்‌ 
பட்டையம்‌ எழுதி இந்தக்‌ கோயிலில்‌ அடித்து 
வைக்கிரேம்‌.'” இங்ஙலம்‌ பிரதிக்னை செய்து இதில்‌ சண்ட 
கொள்சைகளின்படி கிராம வாழ்க்சை நடத்தப்‌ படு 
மாயின்‌, கிராமத்தில்‌ வறுமையாவது அதைக்‌ காட்டிலும்‌ 
கொடிதாகிய வறுமையச்சமாவது தோன்ற இடமில்லாமல்‌ 
ஒற்றுமையும்‌ பரஸ்பர நட்பும்‌ ஏற்பட்டு, அற்பாயுள்‌, நோய்‌ 
முதலிய பிசாசுகளின்‌ பயந்தொலைந்து, பரிபூர்ண க்ஷமம்‌ 
உண்டாகும்‌. ஒரு கிராமத்தில்‌ இந்த ஏற்பாடு நடந்து 
வெற்றி காணுமிடத்து, பின்னர்‌ அதனை உலகத்தாரெல் 
லாரும்‌ சைக்கொண்டு நன்மை யடைவார்கள்‌. தமிழ்‌ 


102 


நாட்டு மக்களே, இங்ஙனம்‌ உலகத்தில்‌ வறுமையைத்‌ 
இர்க்கும்‌ பெருந்‌ தார்மத்தில்‌ வழிசாட்டுவோராக நிற்கும்‌ 
மஹிமை உங்களைச்‌ சார்வதாகுக. 


26. பழைய உலகம்‌ 


இந்த உலசம்‌ மிசப்‌ பழமையானது, இதன்‌ வடிவம்‌ 
புதிதாகத்‌ தோன்றும்‌. இயற்கை பழமை; தனீ வேப்பமரம்‌ 
சாகும்‌; ஒற்றை வேப்பமரம்‌ இறக்கும்‌; வேம்புக்குலம்‌ எந்‌ 
நாளுமுண்டு. பூமியுள்ளவரை வெயில்‌ என்றைக்கும்‌ 
இப்படி. அடிக்கும்‌, மழை, காற்று, பிறப்பு, வளர்ப்பு, 
தோய்‌, தீர்வு, இன்பம்‌, கட்டு, விடுதலை, இமை, இன்பம்‌, 
துன்பம்‌, பக்தி, மறது, நரைப்பு, துயரம்‌, சலக்கம்‌-- 
எல்லாம்‌ எக்காலத்திலுமுண்டு. 


கருவிசள்‌ மாறுபடுகின்றன; இயற்கை செல்கின்றது. 
ஏன்‌ சொல்லுகிறேன்‌, தெரியுமா? நமக்கெல்லாம்‌ தெரியா 
மல்‌ ஆகாசத்திலிருந்து புதிய நாகரீகம்‌ ஓன்று குதித்திருப்‌ 
பதாகப்‌ பள்ளிக்கூடத்துப்‌ பிள்ளைகள்‌ சொல்லிக்‌ கொள்ளு 
கிறார்கள்‌. நான்‌ அதை நம்பவில்லை. உலகமே பழைய 
உலகம்‌. 


ஏழை பாடு எப்போதும்‌ சஷ்டம்‌. பணக்காரனுக்குப்‌ பல 
வித செளக்கியங்களுண்டு. கோயில்‌ காத்தவனுக்குப்‌ 
பஞ்சமில்லை. சாமிகள்‌, முக்கால்வாசிக்குக்‌ குறையாமல்‌, 
பாதி கல்‌, பாதி சாமி. முழுச்சாமி இருந்து கோயில்‌ நடத்‌ 
தினால்‌, உடனே கிருதயுகம்‌ பிறந்துவிடாதா? 

எந்த தேசத்திலும்‌ எந்தக்‌ காலத்திலும்‌ இதே சதை 
தான்‌ நடந்து வருகிறது. எவன்‌ கை ஏறியிருக்கிநதோ 
அவன்‌ பாடு கோலாஹலம்‌. ஏழைக்குக்‌ கஷ்டம்‌. 


102 


பணக்காரன்‌--ஏழை என்ற பிரிவு முன்‌ காலத்தில்‌ 
எப்படி உண்டாயிற்று? குடி, படை என்ற இரண்டாக 
மனித ஜாதி ஏன்‌ பிரிந்தது? எல்லாரும்‌ ஒன்றுகூடி உழுது 
பயிரிட்டுப்‌ பிழைக்கும்‌ கிராமத்தில்‌ வேற்றுமை எந்தக்‌ 
காரணத்தினால்‌ வந்தது? இவை யெல்லாம்‌ எஜமானன்‌ 
விசாரணைகள்‌, இந்த நிமிஷம்‌ ஸெளகர்யமில்லை. ஏமை 
பணக்காரன்‌ விஷயத்தை மாத்திரம்‌ இப்போது கருது 
வோம்‌. 


ஒரு செட்டி வியாபாரத்தில்‌ ஏழையாய்‌ நெொந்து 
போய்த்‌ தனது வீட்டுப்‌ பஞ்சாங்கத்தையரிடம்‌ “பணக்‌ 
காரனாவதற்கு என்ன செய்யலாம்‌?” என்று கேட்டான்‌. நவ 
க்ரஹபூஜை நடத்தவேண்டும்‌ என்று அய்யர்‌ சொன்னான்‌. 
எவ்வளவு பணம்‌ செலவாகுமென்று செட்டி கேட்டான்‌. 
பத்துப்‌ பொன்னாகுமென்று பார்ப்பான்‌ சொன்னான்‌. அதற்‌ 
குச்‌ செட்டி சொல்லுகிறான்‌: “என்னீடம்‌ இப்போது 
கொழும்புக்காசு, தென்னைமரம்‌ போட்டது, ஒற்றைக்‌ 
காசுக்கூடக்‌ கிடையாது. இந்து நிலைமையில்‌ என்ன 
செய்தால்‌ பணம்‌ கிடைக்குமென்று உம்முடைய சாஸ்‌ 
தரம்‌ பேசுகிறது. அதைச்‌ சொல்லும்‌”? என்றான்‌. 


அப்போது பார்ப்பான்‌ சொன்னான்‌--*நீ போன 
ஜன்மத்தில்‌ பிராமணருக்கு நல்ல தானங்கள்‌ செய்திருக்க 
மாட்டாய்‌. அதனால்‌ இந்த ஜன்மத்தில்‌ உனக்கு இந்த 
நிலைமை ஏற்பட்டது. உனக்குப்‌ பிராயச்சித்தம்‌ நம்முடைய 
சாஸ்திரத்தில்‌ கிடையாது. இந்த ஜன்மத்தில்‌ இனியேனும்‌ 
புண்ணியங்கள்‌ செய்தால்‌ அடுத்த பிறவியில்‌ உனக்குச்‌ 
செல்வமுண்டாகலாம்‌.”” 

இவ்வாறு அய்யர்‌ சொல்லிய உபாயம்‌ செட்டிக்கு 
ரஸப்‌ படவில்லை. எனக்கும்‌ பயனுடையதாகதக்‌ தோன்ற 
வீல்லை. அடுத்த ஜன்மத்தில்‌ நான்‌ மற்றொரு மனிதனாகப்‌ 


104 


பிறந்து வாழ்சையிலே செல்வமுண்டானால்‌, இப்போதுள்ள 
எனக்கு எவ்விதமான லாபமும்‌ இல்லை. அதைப்பற்றி 
எனக்கு அதிக சிரத்தை யில்லை. இந்த ஜன்மத்தில்‌ பணம்‌ 
தேடுவதுதான்‌ நியாயம்‌, வரும்‌ ஐன்மத்து ரூபாய்க்கு 
இப்போது சீட்டுக்‌ கட்டுவது புத்திக்‌ குறைவு. 

எவ்விதமான மிருக பகூஷியும்‌ கூட்டம்‌ கூடி ககஷி 
கட்டித்‌ தன்‌ குலத்தைத்‌ கானே அழிப்பது வழக்கமென்று 
தோன்றவில்லை. மனித ஐந்து ஓன்றுக்கே இவ்வழக்கம்‌ 
தெடுங்காலமாக இருந்து வருகிறது. ஹோமர்‌ கால முதல்‌ 
கான்ஸ்டண்டைன்‌ ராஜா காலம்‌ வரையிலும்‌ யவன 
தேசத்தில்‌ போர்‌ நிற்கவில்லை, புயற்‌ காற்றடித்த இரவிலே 
கூடக்‌ களவு நிற்கவில்லை. இமை எக்காலத்திலுமுண்டு. 
விஷத்துக்கு மாற்றும்‌, நோய்க்குத்‌ இர்வும்‌, மிடிமைக்குச்‌ 
செல்வமும்‌, மடமைக்குக்‌ கல்வியும்‌ எக்காலத்திலும்‌ 
தேடலாம்‌. தே.வேண்டுமானால்‌, அதற்கு உபாயங்களும்‌ 
எல்லாக்‌ காலத்திலும்‌ ஒன்றாகவே யிருப்பதன்றி மாறுபடுவ 
தில்லை. மனிதர்‌ கருவிசளையே மாற்றுகின்றனர்‌. மற்றப்படி 
பழமையை விடாமல்‌ நடத்தி வருகின்றார்கள்‌. 

ஒரு வியாபாரத்தில்‌ ஒரு லாபம்‌ கிடைக்கவேண்டுமா 
னால்‌, ஒரேடியாக ஸமர்ய மண்டலத்துக்குத்‌ தாவிப்போக 
முடியாது. பழைய வழக்கப்படி. மெதுவாக ஒவ்வோர்‌ அடி. 
யாகத்தான்‌ போகவேண்டும்‌. பதறின காரியம்‌ சிதறும்‌. 
மெதுவாகச்‌ செல்வோனே குறியடைவான்‌. பழைய வழி 
தான்‌ நல்ல வழி. அதுதான்‌ எப்போதுமே நடக்ககூடிய 
வழி. உலகத்தில்‌ எல்லாக்‌ காரியமும்‌ படிப்படியாகத்தான்‌ 
ஏறுகிறது. படீலென்று ஏறினால்‌, படீலென்று விழ நேரிட. 
லாம்‌. காற்றாடி துள்ளிப்‌ பாய்கிறது. சூரியன்‌ ஒரே சணக்‌ 
காக நடக்கிறான்‌. அவன்‌ நெறி மாறுவதில்லை, தாழ்ப்ப 
தில்லை, செல்லுகிறான்‌; எப்போதுமே ஏறிச்‌ செல்லுவான்‌, 
பழைய வழிதான்‌ வியாபாரத்துக்குச்‌ சரியான வழி. 


27. வாசக ஞானம்‌ 


வியாபாரம்‌, கைத்தொழில்‌, ராஜாங்கச்‌ சீர்திருத்தம்‌, 
ஐனசமூககத்‌ திருத்தம்‌ முதலிய லெளகிய விவசாரங்கள்‌ 
எல்லாவற்றிலும்‌, மனிதார்‌ ஏறக்குறைய எல்லாத்‌ திட்டங்‌ 
களையும்‌ உணர்ந்து முடித்துவிட்டனார்‌. ஒரு துறை அல்லது 
ஓர்‌ இலாகாவைப்‌ பற்றிய ஸூ்க்்ம தந்திரங்கள்‌ மற்டு௫ரு 
துறையில்‌ பயிற்சி சொண்டோர்‌ அறிந்திருக்கலாம்‌. ஆனால்‌ 
அந்த அந்த நெறியில்‌ தக்க பயிற்சி கொண்ட புத்திமான்‌ 
களுக்கு அதனை யதனைப்‌ பற்றிய நுட்பங்கள்‌ முழுமையும்‌ 
ஏறக்குறைய நன்றருகக்‌ தெரியும்‌. 


பொதுவாகக்‌ கூறுமிடத்தே, மனித ஜாதியார்‌ அறிவு 
சம்பந்தப்பட்டமட்டில்‌ மஹா ஸூக்மமான பரம சத்தியங்‌ 
களையெல்லாம்‌ எண்டுபிடித்து முடித்து விட்டனர்‌. 
ஆனால்‌ அறிவுக்குத்‌ தெரிந்ததை மனம்‌ மறவாதே பயிற்சி 
செய்ய வலிமை யற்றதாய்‌ நிற்கிறது. அறிவு சுத்தமான 
பின்னரும்‌, சித்தசத்தி ஏற்பட வழி இல்லாமல்‌ இருக்கிறது. 
எனவே அறிவினால்‌ எட்டிய உண்மைகளை மனிதர்‌ ஓஒழுக்கத்‌ 
திலே நடத்திக்‌ சாட்டுதல்‌ பெருங்‌ கஷ்டமாச முடிந்திருக்‌ 
கிறது. ஆத்ம ஞானத்தின்‌ சம்பந்தமாசக்‌ கவனிக்கு 
மிடத்தே, இந்த உண்மையைத்‌ தாயுமானவர்‌, 
“வாசக ஞானத்தினால்‌ வருமோ ஸுகம்‌ பாழ்த்த 
பூசலென்று போமோ புகலாய்‌ பராபரமே” 


என்ற சண்ணியில்‌ வெளியிட்டிருக்கிறார்‌. 


இதன்‌ பொருள்‌ “வெறுமே வாக்களவாக ஏற்பட்டிருக்‌ 
கும்‌ ஞானத்தினால்‌ ஆனந்தமெய்த முடியவில்லையே? என்‌ 
செய்லோம்‌? பாழ்பட்ட மனம்‌ஓயாமல்‌ பூசலிட்டுக்‌ கொண்‌ 
டிருக்கறதே? இந்தப்‌ பூசல்‌ எப்போது தீரும்‌? கடவுளே, நீ 


ர்‌.ீி, இடவ 


106 


அதனைத்‌ தெரிவிப்பாய்‌*” என்பதாம்‌. இதே உண்மையை 
உலச நீதி விஷயத்தில்‌ ஏற்கும்படி, இருவள்ளுவர்‌ 

சொல்லுதல்‌ யார்க்கும்‌ எளிய அரியவாம்‌ 

சொல்லிய வண்ணம்‌ செயல்‌” 
என்ற குறளால்‌ உணர்த்துகிறார்‌. 

இதன்‌ பொருள்‌ வாயினால்‌ ஒரு தார்மக்தை எடுத்துச்‌ 
சொல்லுதல்‌ யாவர்க்கும்‌ சுலபமாக ஏற்பட்டிருக்கிற து. 
ஆனால்‌, அந்தச்‌ சொல்லின்படி. நடத்தல்‌ மிசவும்‌ துர்லபம்‌” 
என்பது. 

திருஷ்டாந்தமாக, அண்களும்‌ பெண்களும்‌ ஸமான 
மான ஆத்ம இயல்பும்‌, ஆத்ம குணங்களும்‌ உடையோராத 
லால்‌, பெண்களை எவ்வசையிலும்‌ இழிந்தவராசத்‌ கருது 
தல்‌ பிழை என்ற கொள்கை ஐரோப்பாவில்‌ படிப்பாளி 
சளுக்குள்ளே மிசவும்‌ சாதாரணமாகப்‌ பரவியிருக்கிறது. 
ஆயினும்‌, பெண்களுக்கு வாக்குச்சீட்டு ஸ்வதந்தரம்‌ 
வேண்டும்‌ என்றுசேட்டால்‌, அதைப்‌ பெரும்பான்மையான 
ஐரோப்பிய ராஜதந்திரிகளும்‌ பண்டிதர்களும்‌ எதிர்த்துப்‌ 
பேசுவதுடன்‌, அங்ஙனம்‌ எதிர்ப்பதற்குப்‌ பல போலி 
நியாயங்களையும்‌ காட்டவும்‌ துணிகிருர்கள்‌. 

'“விஷ்ணுபக்தி யுடையோர்‌ எந்த குலத்தோர்‌ஆயினும்‌ 
எல்லா வகையிலும்‌ சமானமாசப்‌ போற்றுவதற்குரியா்‌ 
என்பது ஸ்ரீ ராமானுஜாசார்யருடைய பரம சித்தாந்தம்‌” 
என்பதை நன்குணர்ந்து தற்காலத்து வைஷ்ணவர்கள்‌ 
பிராமண சூத்ர பேதங்களை மற்ற வகுப்பினரைக்‌ சாட்டி 
லும்‌ அதிகமாகப்‌ பாராட்டுவது மாத்திரமன்றி, இன்னும்‌ 
வடசலை---தென்சலைச்‌ சண்டைகளைக்கூட விடாமல்‌ வீண்‌ 
சச்சரவுகளில்‌ ஈடுபட்டு உழல்கின்றுர்கள்‌. 


“எல்லாச்‌ சரீரங்களிலும்‌ நானே ஜீவனாக இருக்‌ 
இறேன்‌”” என்று சண்ணன்‌ கதையால்‌ உணர்த்திய 


107 


உண்மையையும்‌”, “எல்லா உயிர்சளிடத்தும்‌ தன்னையும்‌ 
தன்னிடதே எல்லா உயிர்களையும்‌ காண்பவனே சாட்ட 
யூடையவன்‌”” என்று சண்ணபிரான்‌ அதே தேதையில்‌ 
சொல்லிய கொள்கையையும்‌ வேதோப நிஷத்துசளவின்‌ 
முடிவான இர்மானம்‌ என்று தெரிந்த ஹிந்துக்கள்‌ 'உலசத்‌ 
திலுள்ள மற்றெல்லா ஜனங்களைக்‌ காட்டிலும்‌, ஜாதி 
வேற்றுமை பாராட்டுவதில்‌ அதிசக்‌ கொடுமை செலுத்து 
இறுர்கள்‌. 


*இன்சொல்‌ இனிதீன்றல்‌ காண்பான்‌ எவன்‌்கொலோ 
வன்சொல்‌ வழங்கு வது” 


என்ற குறளின்படி, “இனிய சொற்கள்‌ சொல்வ 
தினின்றும்‌ நன்மைகள்‌ விளைவது சண்டு மானிடர்‌ ஒரு 
வருக்கு ஒருவர்‌ கொடுஞ்‌ சொற்கள்‌ வழங்குவது மடமை” 
என்பது உலகத்தில்‌ சாதாரண அனுபவமுடையவா்களுக் 
செல்லாம்‌ தெரியும்‌. அங்ஙனம்‌ தெரிந்தும்‌ சொடுஞ்‌ சொற்‌ 
களும்‌ கோபச்‌ செயல்களும்‌ நீங்கியவர்களை உலகத்தில்‌ 
தேடிப்‌ பார்த்தாலும்‌ காண்பது அரிதாக இருக்கிறது. 


“மரணம்‌ பாவத்தின்‌ கூலி” என்று கிருஸ்தவ வேதம்‌ 
சொல்வது எல்லாக்‌ கிருஸ்தவர்களுக்கும்‌ தெரியும்‌. அப்படி. 
யிருந்தும்‌, பாவத்தை அறவே ஒழித்த கிருஸ்தவர்கள்‌ 
எவரையும்‌ காணவில்லை. * நாமெல்லோரும்‌ பாவிகள்‌” என்‌ 
பதைப்‌ பல்லவிபோல சொல்லிக்கொண்டு காலங்‌ கடத்து 
கிரூர்கள்‌. 


இதென்ன கொடுமை! இதென்ன சொடுமை! 
இதென்ன கொடுமை! சாதாரணமாச வியாபாரம்‌, விவ 
சாயம்‌ முதலிய காரியங்களிலே கூட மனிதர்‌ நிச்சயமாச 
லாபங்‌ கடைக்கும்‌ என்று தெரிந்த வழிகளை அநுசரிக்க 
முடியாமல்‌ சஷ்டப்படுகிறார்கள்‌. இந்தப்‌ பெரிய சக்தி 


108 


ஹீனத்திற்கு மாற்றுக்‌ எண்டு பிடிக்காமல்‌ நாம்‌ சும்மா 
இருப்பது நியாயமன்று. 


சண்ணைதக்‌ திறந்துகொண்டு படுகுழியில்‌ விழுவது 
போல, மனித ஜாதி நன்மையை நன்ராய்‌ உணர்ந்தும்‌ 
தீமையை உதற வலிமையின்றித்‌ தத்தளிக்கிறது. 


இதற்கு என்ன நிவாரணம்‌ செய்வேரம்‌? தைரியந்‌ 
தான்‌ மருந்து! தற்கால அசெளகர்யங்களையும்‌ சஷ்ட 
நஷ்டங்களையும்‌ பொருட்படுத்தாமல்‌ மனிதர்‌ உண்மை 
என்று சண்டதை நடத்தித்‌ தீர்த்துவிட வேண்டும்‌. 
அங்ஙனம்‌ தைரியத்துடன்‌ உண்மை நெறி பற்றி நடப்‌ 
போரை மற்றவர்கள்‌ புகழ்ச்சியாலும்‌ சம்மானங்களாலும்‌ 
ஊக்கப்படுத்த வேண்டும்‌. கலி போதும்‌; வீண்‌ துன்பங்‌ 
களும்‌ அநாவசியக்‌ கஷ்டங்களும்‌ பட்டுப்‌ பட்டு உலகம்‌ 
அலுத்துப்‌ போய்விட்டது. 


வாருங்கள்‌, மக்களே! வாருங்கள்‌, அண்ணன்‌ தம்பி 
மார்களே! ஒருவரிருவர்‌ நேர்மை வழியில்‌ செல்ல முயல்‌ 
வதில்‌ பல இடர்கள்‌ ஏற்படுகின்றன. அதனால்‌ நேர்மை 
வழியில்‌ செல்ல விரும்புவோர்க்செல்லாம்‌ அதைரியம்‌ ஏற்‌ 
படுகிறது. வாருங்கள்‌, உலகத்தீரே! கூட்டங்‌ கூட்டமாச 
தேர்மை வழியில்‌ புகுவோம்‌. 


அண்‌ பெண்‌ சமத்வமே தர்மமென்று தெறிகிறதார, 
அப்படியானால்‌ வாருங்கள்‌; மாதுூர்களை லக்க்கணக்காக 
விடுதலை செய்வோம்‌. ஜாதி பேதங்கள்‌ பிரயோஜனம்‌ 
இல்லை என்று தெரிந்ததா? நிற வேற்றுமைகளும்‌ தேச 
வேற்றுமைகளும்‌ உயயோசம்‌ இல்லாதன என்று 
தெரிந்ததா? நல்லது, வாருங்கள்‌ கோடிக்கணக்கா௪. 
சமதீவ நெறியிலே பாய்ந்து விடுவோம்‌. பழைய கட்டுகளை 
லகக்கணக்கான மக்கள்‌ கூடி நின்று தகர்ப்போம்‌. 


109 


“அன்பே இன்பம்‌ தரும்‌. பசைமை அழிக்கும்‌” என்று 
தெரிந்தோமோ? நல்லது, எழுங்கள்‌, கோடிக்கணக்கான 
மானிடர்‌ எங்கும்‌, எப்போ தும்‌, எல்லா உயிர்களிடத்திலும்‌ 
அன்பு செலுத்தத்‌ தொடங்குவோம்‌. சலியை அழிப்போம்‌. 
சத்யத்தை நாட்டுவோம்‌. 


26. அமிர்தம்‌ தேடுதல்‌ 


“காக்க நின்னருட்‌ காட்சியல்‌ லாதொரு போக்குமில்லை””* 
தாயுமானவர்‌. 
பல வருஷங்களின்‌ முன்னே தெரு வழியாக ஒரு 
பிச்சைக்காரன்‌ பாடிக்கொண்டு வந்தான்‌. 


்‌“தூங்கையிலே வாங்குகிற மூச்சு--அது 
சுழிமாறிப்‌ போனாலும்‌ போச்சு” 


இந்தப்‌ பாட்டைக்‌ சேட்டவுடனே எனக்கு நீண்ட 
யோசனை உண்டாகி விட்டது. என்னடா இது! இந்த 
உடல்‌ இத்தனை சந்தேகமாக இருக்கும்போது இவ்வுகத்தில்‌ 
நான்‌ என்ன பெருஞ்‌ செய்கை தொடங்கி நிறைவேற்ற 
முடியும்‌? ஈசன்‌ நம்மிடத்தில்‌ அறிவை விளங்கச்‌ செய்‌ 
கிறான்‌. அறிவே தமது வடிவமாச அமைத்திருக்கிறான்‌. 
அறிவு, இன்பத்தை விரும்புகிறது. அளவில்லாத அழகும்‌ 
இன்பமும்‌ கொண்ட உலசமொன்று தம்மோடு இருக்கிறது. 
எப்போதும்‌ இவ்வுலகம்‌ இன்பம்‌. இந்த உலசம்‌ சவலையற்ற 
காகும்‌; இதிலே அணுவிலும்‌ அணுவொக்கும்‌ சிறிய 
பூமண்டலத்தின்‌ மீதுதான்‌ நம்மால்‌ சஞ்சரிக்க முடிகிறது. 
இது போல்‌ சணக்கில்லாத மண்டலங்கள்‌ வான்வெளியிலே 
சுழல்கின்றன. அவற்றின்‌ இயல்பையும்‌ நாம்‌ அறிவினாலே 
காண்கிறோம்‌. அனற்றிலே ஒரு பகுதியின்‌ வடிவங்களைக்‌ 


110 


சண்ணாலே தூரரத்திலிருந்தே பார்க்கிறோம்‌. இவ்வளவில்‌ 
எங்கே பார்த்தாலும்‌ ஒரே அழகுமயமாக இருக்கிறது. 
நமது பூமண்டலத்திற்கு வான்‌ முழுதும்‌ ஒரு மேற்கட்டி. 
போல்‌ தோன்றுகிறது. இடையெல்லாம்‌ ஓரே தெளிவான 
வெளி; சூரியன்‌ செய்கிற ஆயிர விதமான ஒளியினங்கள்‌, 
மலை, காடு, நதி, சடல்‌---அழகு. 

தவிரவும்‌, எதைத்‌ தொட்டாலும்‌ இன்பமும்‌ துன்ப 
மும்‌ இருக்கத்தான்‌ செய்கின்றன. ஆனால்‌ நாம்‌ அறிவி 
னாலே பொருள்சளின்‌ துன்பத்தைத்‌ தள்ளி இன்பத்தை 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. தண்ணீர்‌, குளித்தால்‌ இன்பம்‌; 
குடித்தால்‌ இன்பம்‌; தீ, குளிர்‌ காய்ந்தால்‌ இன்பம்‌; பார்த்‌ 
தாலே இன்பம்‌; மண்‌, இதன்‌ விளைவுசலிலே பெரும்‌ 
பான்மை இன்பம்‌, இதன்‌, தாங்குதல்‌ இன்பம்‌; காற்று, 
இதைக்‌ இண்டினால்‌ இன்பம்‌; மூச்சிலே சொண்டால்‌ 
இன்பம்‌; உயிர்கஞுடனே பழகினால்‌ இன்பம்‌; மனிதரின்‌ 
உறவிலே அன்பு இருந்தால்‌ இன்பக்கட்டி. பின்னும்‌ இவ்‌ 
வுலகத்தில்‌, உண்ணுதல்‌ இன்பம்‌, உழைத்தல்‌ இன்பம்‌; 
உறங்கல்‌ இன்பம்‌; ஆடுதல்‌ இன்பம்‌, கற்றல்‌, சேட்டல்‌, 
பாடுதல்‌, எண்ணுதல்‌, அறிதல்‌--- எல்லாம்‌. இன்பந்தான்‌. 
துன்பததை நீக்குதல்‌ விரைவிலே ஈடேறவில்லை 

ஆனால்‌ இன்பங்களெல்லாம்‌ துன்பங்களுடனே கலந்‌ 
திருக்கின்றன. துன்பங்களை அறிவினால்‌ வெட்டி எறிந்து 
விட்டு இன்பங்களை மாத்திரம்‌ சுவை கொள்ள வேண்டு 
மென்று ஜீவன்‌ விரும்புகிறது. துன்பங்களை வெட்டி எறியத்‌ 
திறமைகொண்ட அறிவும்‌ உறுதியும்‌ வேண்டுமானால்‌, அது 
எளிதில்‌ முடிகிற காரியமாசத்‌ தோன்றவில்லை. பெரிய 
பெரிய கஷ்‌ ங்கள்‌ பட்‌ பிறகுதான்‌, சிறிய உண்மைள்க 
புலப்படுகின்றன. . நம்மைச்சுற்றி இன்பக்‌ கோட்டைகள்‌ 
கட்டிக்கொள்ள வேண்டும்‌ என்கற ஆசை ஒவ்வெரருவனுக்‌ 


178 


கும்‌ இருக்கின்றது. மகத்தான அரிவு வேண்டும்‌. அழியாத 
நெஞ்சுறுதி வேண்டும்‌. சல்விகள்‌ வேண்டும்‌. $ர்த்திகள்‌ 
வேண்டும்‌. செல்வங்கள்‌ வேண்டும்‌. சூழ்ந்திருக்கும்‌ ஊரார்‌ 
தேசத்தார்‌ உலகத்தார்‌ எல்லோரும்‌ இன்பத்துடன்‌ 
வாழும்படி நான்‌ செய்யவேண்டும்‌. நல்லாசைகள்‌ பெரிது 
பெரிதாக வைத்துக்‌ சொண்டிருக்கிறோம்‌. இந்த ஆசைகள்‌ 
நிறைவேற வேண்டுமானால்‌, பலமான அடிப்படை போட்டு 
மெல்ல மெல்லக்‌ கட்டிக்கொண்டு வரவேண்டும்‌. நிலை 
கொண்ட இன்பங்களை விரைவிலே உண்டாக்குதல்‌ 
சாத்தியமில்லை. ஏழையாக இருப்பவன்‌ பெரிய செல்வனாக 
வேண்டுமானால்‌ பல. வருஷங்கள்‌ அ௫ன்றன. சல்வி 
யில்லாதவார்‌ சற்றுத்தேறப்‌ பல வருஷங்கள்‌ ஆகின்றன. 
உலசத்‌ தொழில்கலிலே தோர்ச்சியடைய வேண்டுமானால்‌ 
அகுற்குக்‌ சாலம்‌ வேண்டும்‌. ஆத்ம ஞானம்‌ பெறுவதற்குக்‌ 
காலம்‌ வேண்டும்‌. '“பொறுத்தவன்பூமியாள்வான்‌.'*பத.றின 
காரியம்‌ சிதறும்‌”. இடையே குறுக்கிடும்‌ மரணம்‌ இங்ஙனம்‌ 
இன்பங்களின்‌ தேட்டத்தில்‌ நம்மால்‌ இயன்ற வரையில்‌ 
இடைவிடாமல்‌ முயற்சி செய்து கொண்டு நாம்‌ காலத்தின்‌ 
பக்குவத்துக்காசக்‌ சாத்திருக்கும்படி நேரிடுகிறது. இதனி 
டையே மேற்படி பிச்சைக்காரன்‌ பாட்டு வாஸ்தவமாய்‌ 
விட்டால்‌ என்ன செய்வது? தூங்கையிலே வாங்குகிற மூச்சு 
அது சுழிமாறிப்‌ போனாலும்‌ போச்சு! என்ன ஹிம்ஸை இது? 
நூறு வயதுண்டு என்பதேனும்‌ நல்ல நிச்சயமாக இருந்‌ 
தால்‌ குற்றமில்லை. நூறு வருஷங்களில்‌ எவ்வளவோ காரியம்‌ 
முடித்து விடலாம்‌. “அடுத்த நிமிஷம்‌ நிச்சயமில்லை” என்று 
இர்ந்துவிட்டால்‌ எதைக்‌ கொண்டாடுவது? இது சட்டி, 
வராது. எப்படியேனும்‌, கேசத்தை உறுதி செய்துகொள்ள 
வேண்டும்‌. நமது காரியம்‌ முடிந்த பிறகுதான்‌ சாவோம்‌. 
அதுவரை நாம்‌ சாகமாட்டோம்‌ நம்‌ இச்சைகள்‌ நம்முடைய 
தர்மங்கள்‌ நிறைவேறும்‌ வரை நமக்கு மரண மில்லை, 


29. நேசக்‌ கக்ஷியாரின்‌ மூட பக்தி'” 


77 பிப்ரவரி 7927 


்‌“ரெயிக்‌ ஸ்தாக்‌'” என்ற ஜொர்மன்‌ ஐனப்‌ பிரதிநிதி 
சளின்‌ ஸபையில்‌ ஹெர்‌ வோன்‌ ஸிமோன்ஸ்‌ என்ற ஜொர்‌ 
மானிய மந்திரி சில இனங்களின்‌ முன்பு நேசக்‌ சக்ஷியாரின்‌ 
பாரீஸ்‌ ஸமாஜத்தில்‌ முடிவு செய்யப்பட்ட நஷ்டாட்டுத்‌ 
தொசைகளைப்‌ பற்றிப்‌ பேசுகையில்‌, ஜெர்மனியுடன்‌ 
ஸமரஸமான வாதங்கள்‌ செய்து பெறக்கூடியதைக்‌ 
காட்டிலும்‌ ஜொர்மனிக்குக்‌ “கட்டா” பிறப்பிப்பதனால்‌ 
அதிகம்‌ பெறக்கூடுமென்ற மூட பக்தியை நேசக்‌ சக்ஷியார்‌ 
நீக்கி விடுதல்‌ தகுமென்று எச்சரிக்கை செய்தார்‌. 
ஏற்கெனவே ப்ருஸ்ஸெல்ஸ்‌ நகரத்தில்‌ நடைபெற்ற அர்த்த 
சாஸ்த்ர நிபுணர்களின்‌ ஸங்கத்தில்‌ ப்ரெஞ்ச்‌ பிரதிநிதி 
யாகிய ஸ்ரீமான்‌ லேதூ என்பவரால்‌ திட்டஞ்‌ செய்யப்‌ 
பட்டு மற்ற அங்கல, ப்ரெஞ்ச்‌ அதிகாரிகளாலும்‌ அங்க 
கரிக்கப்‌ பெற்றிருக்கும்‌ ஏற்பாட்டை நேசக்‌ ச௯்ஷியார்‌ 
இங்ஙனம்‌ இடீரென்று சைவிட்டு விட்டதைக்‌ குறித்து 
ஹெர்‌ வோன்‌ ஸிமோன்ஸ்‌ வியப்புக்‌ தெரிவித்தனர்‌. 
லண்டனில்‌ நடத்தப்போகிற ஸபைக்கு ஜெர்மன்‌ பிரதிநிதி 
சசாயும்‌ அழைக்கப்‌ போவதாச மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ல்‌ 
தெரிவித்திருந்தார்‌. அதாவது, பாரீஸ்‌ ஸமாஜத்தின்‌ 
தீர்மானங்களை ஜெர்மானியர்‌ ஒப்புக்‌ கொள்வாராயின்‌ 
பிறகு லண்டன்‌ ஸபைக்கு அவர்களைப்‌ பிரதிநி திகளனுப்பும்‌ 
படி. கேட்சவேண்டுமென்பது மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்தின்‌ 
கருத்து. அனல்‌ அதன்‌ ஸம்பந்தமான அழைப்புக்‌ சடி.தம்‌ 
இன்னும்‌ தங்கள்‌ வசம்‌ கிடைக்சவில்லையாதலால்‌, அந்த 
ஸ்பையில்‌ சேர்வதா, அல்லது அதை பஹிஷ்சாரம்‌ செய் 
வதா என்பதைக்‌ குறித்து இன்னும்‌ ஜெர்மானியர்‌ நிச்சய: 
முரைக்க இயலாதென்று வோன்‌ ஸிமோன்ஸ்‌ கூறினர்‌ 


1172 


ஆயினும்‌, நேசக்‌ சக்ஷியாரின்‌ தீர்மானங்களை ஆதாரமாசக்‌ 
கொண்டு மேலே விவாதங்கள்‌ நடத்துவது ஸாத்யமில்லை 
யென்றும்‌, அத்தீர்மானங்களுக்கெதிரிடையாச ஜெொர்‌ 
மானிய ஆலோசனைகளை வெளியிடப்‌ போவதாசவும்‌ அந்த 
மந்திரி தெரிவித்தார்‌. 

நேசக்‌ கக்ஷியாரின்‌ பாரீஸ்‌ தீர்மானங்களின்படி. ஜெர்‌ 
மனி நாற்பத்திரண்டு வருஷங்களில்‌ இருபத்தீராயிரத்து 
அறுநூறு கோடி (26000, 000, 000) தங்க “மார்க்‌” அல்லது 
முந்நாராயிரங்‌ கோடி (3000, 000, 000,000) காயித 
“மார்க்‌” செலுத்த வேண்டுமென்றும்‌, அதனுடனே 
இன்னும்‌ 42 வருஷங்கள்‌ வரை ஜெர்மனியின்‌ ஏற்றுமதி 
களின்‌ கிரயத்தில்‌ 100-க்கு 18 வீதம்‌ செலுத்திக்‌ கொண்டு 
வரவேண்டு லென்றும்‌ விதிக்கப்பட்டிருக்கிறது. பிந்திய 
வசையில்‌ இன்னும்‌ ஒரிரண்டாயிரம்‌ கோடி. “மார்க்‌” 
அதிகமாகத்‌ தட்டலாமென்று நேசக்‌ சக்ஷியார்‌ நினைப்ப 
தாச வோன்‌ ஸிமோன்ஸ்‌ சொல்லியபோது ரெயிக்‌ ஸ்தாக்‌ 
அங்கத்தினர்‌ நசைத்தார்களென்று ராய்ட்டர்‌ தந்தி 
தெரிவிக்கிறது. இதினின்றும்‌ ஜொ்மானியர்‌ நஷ்டாட்டுத்‌ 
தொசை செலுத்தும்‌ விஷயத்தில்‌ நேசக்‌ சக்ஷியாரின்‌ 
சடீடளையை உடனே எஇர்ப்‌ பேச்சில்லாமல்‌ நிறைவேற்று 
வார்சளென்று நினைக்க இடமில்லாமலிருக்கிறது. இந்தத்‌ 
இர்மானங்களை ஜெர்மானியர்‌ அங்கேரியாவிடின்‌, அவர்‌ 
களுக்கு விதிப்பதாக எண்ணியிருக்கும்‌ தண்டனைகளுக்‌ 
கிடையே அவர்களை ஸார்வதேச ஸங்கத்தில்‌ சேர்க்கமாட்‌ 
டோமென்ப தொன்று. ஆனால்‌ அந்த ஸங்கத்தில்‌ தன்னைச்‌ 
சேர்த்துக்‌ கொள்ளும்படி ஜொ்மனி இன்னும்‌ பிரார்த்தனை 
யனுப்பவில்லை யாதலால்‌, அந்த தண்டனை அதிசமாசப்‌ 
பொருட்‌ படுத்தத்‌ தக்கதன்றென்று வோன்‌ ஸிமோன்ஸ்‌ 
குறிப்பிட்டபோது “ரெயிக்‌ ஸ்தாக்‌'” அங்கத்தினர்‌ 
சரகோலஷம்‌ புரிந்தார்களாம்‌, 


214 


அமெரிக்கப்‌ பத்திரிசைசலிற்‌ பெரும்பாலனவும்‌, 
ராஜதந்திரிசளிற்‌ பெரும்பாலோரும்‌, இவ்விஷயத்தில்‌ 
ஜொர்மனிக்கனுகூலமாகவே பேசுதல்‌ குறிப்பிடத்தக்கது. 
ஜெொர்மானியரால்‌ இந்த பாரத்தைச்‌ சுமக்க முடியா 
தென்றும்‌, இந்த ஏற்பாட்டிலிருந்து அமெரிக்க வியா 
(சாரத்துக்கு இடையூறு விளயுமென்றும்‌ அமெரிக்காவில்‌ 
பலமான நம்பிக்கை யேற்பட்டிருப்பதாக ராய்ட்டா்‌ 
தெரிவிக்கிறார்‌. ஜனாதிபதி வில்லனுடைய பத்திரிசை 
யாகிய “நியூயார்க்‌ உலகம்‌” என்பது,--ஜெர்மன்‌ ஏற்றுமதி 
களின்‌ மீது விதிக்கும்‌ கர்வையால்‌ அமெரிக்காவுக்கு ஏற்று 
மதியாகும்‌ வஸ்துக்களின்‌ அளவு குறைந்துவிடும்‌. 
இதினின்றும்‌ விளைபொருள்‌ வாங்குவதற்கு வேண்டிய 
நாணயம்‌ ஜெொர்மனிக்குக்‌ குன்றிப்‌ போகும்‌. எனவே 
ஜெர்மனி மீளவும்‌ உத்தாரணம்‌ பெறுதல்‌ இயலாது 
போய்விடும்‌” என்றெழுதுகிற து. 


இன்வாறு அமெரிக்காவில்‌ ஜெர்மனிக்குக்‌ தக்க உபபவ: 
மிருப்பதைக்‌ சருதுமிடத்தே, வோன்‌ ஸிமோன்ஸ்‌ 
சொல்லியபடி. நேசக்‌ சக்ஷியாரின்‌ திட்டம்‌ வெறும்‌ மூட 
பக்தியாசத்தான்‌ முடியுமென்ற எண்ணம்‌ எவருக்கு 
முண்டாசக்கூடும்‌. ஆனால்‌, இங்ஙனம்‌, மஹாயுத்தத்தால்‌ 
நேசக்‌ சக்ஷியார்களுக்கு விளைந்திருக்கும்‌ நஷ்டங்களை 
சிரமமில்லாமல்‌ ஜெர்மனியின்‌ தலையில்‌ எட்டித்‌ தாம்‌ 
தப்பிவிடலாமென்று கருதும்‌ மூட பக்தியைக்‌ காட்டிலும்‌ 
மற்றொரு பெரிய மூட பக்தி யிருக்கிறது. அதைக்‌ குறித்துச்‌ 
சில வார்த்தைகள்‌ சொல்லுதல்‌ நமது சடமை என்று 
நினைக்கிறோம்‌. அந்த மூட பக்தி நேசக்‌ சக்ஷியாருக்குள்ளே 
பொதுவாக இருப்பினும்‌, அவர்களுக்குள்‌ மந்திராலோசனை 
முதலிய விஷயங்களில்‌ தலைமை பூண்டிருக்கும்‌ இங்கிலாந்தி 
னீடம்‌ மிசவும்‌ விசேஷமாசக்‌ காணப்படுகிறது. இதனை 
ஒரு திருஷ்டாந்த மூலமாச விளக்குகிறோம்‌. 


2718 


ரெயிக்‌ ஸ்தாக்கில்‌ மேற்கூறிய ஸ்ரீ ஸிமோன்ஸின்‌ 
உபந்யாஸம்‌ இந்த மாஸம்‌ (பெப்ருவரி) முதல்‌ தேதியன்று 
நடைபெற்றது. அதே முதல்‌ தேதியன்று ஐர்லாந்தில்‌ 
கார்க்‌ நகரத்தில்‌ ராணுவ விசாரணைக்‌ கொலைத்‌ தண்டனை 
யொன்று நிறைவேற்றப்பட்டது. ராணுவ விசாரணையின்‌ 
கீழ்‌ இதுதான்‌ முதலாவது கொலைத்‌ தண்டனை யென்று 
ராய்ட்டர்‌ தெரிவிக்கிறார்‌. கொரி யென்ற கிராமத்தைச்‌ 
சேர்ந்த விவசாயி ஒருவனிடம்‌ அனுமதிச்‌ சீட்டில்லாத 
கைத்‌ துப்பாக்கி யொன்றிருந்ததாகக்‌ குற்றஞ்சாற்றி, அக்‌ 
குற்றத்துக்காக அவனுக்கு மரணதண்டனை விதிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. அடக்கு முறைகளால்‌ ஐர்லாந்துக்‌ 
சலசத்தை நசுக்கிவிடத்‌ இர்மானஞ்‌ செய்திருக்கிறார்‌ 
சளென்று இதனால்‌ நன்கு விளங்குகிறது. இதைத்தான்‌ 
நாம்‌ பரம மூடபக்தியென்று சொல்லுகிறோம்‌. ஜனங்கள்‌ 
ஏற்கெனவே கொடுமையை எதிர்த்துக்‌ சலகம்‌ புரியும்‌ 
போது, அந்தக்‌ சலசத்தை அடக்க இன்னும்‌ அதிகக்‌ 
கொடுமையை வழங்குதல்‌ உபயோசமற்ற-- மையை 
மிகுதிப்‌ படுத்தக்‌ கூடிய-முறை யென்பதை உலச 
சரித்திரம்‌ மீட்டும்‌, மீட்டும்‌, மீட்டும்‌ எத்தனையோ 
திருஷ்‌ டாந்தங்களால்‌ விளக்கி யிருக்கிறது. எனிலும்‌ அதே 
முறையைத்தான்‌ ஸிரியாவில்‌ ப்ரான்ஸ்‌ தேசத்தார்‌ 
கையாள முயலுகிருர்கள்‌. மெஸபொடோரமியாவிலும்‌ 
அரபியாவிலும்‌ ஆங்கிலேயர்‌ அதைத்தான்‌ சையாண்டு 
வருகிறார்கள்‌. கிரேக்கர்‌ துருக்கியில்‌ அதே கஇிரீடை 
செய்து வருகிருர்கள்‌. அச்சம்‌, சினம்‌ முதலிய சித்த 
விருத்திகள்‌ தோன்றும்‌ போது ஸாதாரண மனிதர்‌ புத்தி 
தவறி வேலை செய்தல்‌ ஸஹஜம்‌. அந்த ஸமயத்தில்‌ 
ஜனங்களுக்கு யுக்தி, அனுபவம்‌, சாஸ்திரம்‌ என்ற மூன்று 
வித ப்ரமாணங்களும்‌ மறந்துபோய்‌ விடுகின்றன. எனவே 
புத்தி ஹீனமான கார்யங்கள்‌ செய்து பெரிய நஷ்டங்‌ 
களுக்குள்ளாகின்றனர்‌, 


16 


ஆனால்‌, இவ்விதமான கார்யங்களை ராஜாங்சத்து 
மந்திரிகள்‌ செய்வாரானால்‌, அவர்கள்‌ ராஜ்ய பாரத்துக்குத்‌ 
தகுதியற்றோராய்‌ விடுகிறார்கள்‌. மேலும்‌, மனுந்ய 
ஸஹோ தரத்வம்‌, ஸமத்வம்‌ இவை ஓர்லாந்துக்குண்‌ _.ஏ, 
இல்லையா? அரபியாவுக்கும்‌ மெஸபொடடோமியாவுக்கும்‌, 
இந்தியாவுக்கும்‌, எகிப்துக்கும்‌ அவை உண்டா, இல்லையா? 
இல்லை யெனில்‌, ஏன்‌ இல்லை? தெய்வ விதிகளுக்கு மாற்‌ 
றில்லை. கொடுமையும்‌ அநீதியும்‌ செய்வோர்‌ கொடு 
மைக்கும்‌ அநீதிக்கும்‌ இரையாவர்‌. பிறரை அடிமைப்‌ 
படுத்துவோர்‌, தாம்‌ அடிமைகளாக்கப்படுவர்‌. அறியாயம்‌, 
ஸமத்வ விரோதம்‌ முதலியவற்றால்‌ ஐரோப்பிய மஹா 
யுத்தத்தில்‌ அபாரமான கஷ்டங்களுக்குட்பட்டும்‌, 
ஐரோப்பிய ராஜதந்திரிகளுக்கு இன்னும்‌ புத்தி தெளியாம 
லிருப்பது பற்றி விசனப்படுகிரரரம்‌. 


_ பாரதி தமிழ்‌ 


530 “பூகோள மஹா யுத்தம்‌” 
72 பிப்ரவரி 7927 


ஐரோப்பாவைப்‌ பிடித்த சனி இன்னும்‌ முற்றிலும்‌ 
நீங்கியதாகத்‌ தெரியவில்லை. சென்ற நான்கு நூற்றாண்டு 
களில்‌ ஐரோப்பா சல்வித்‌ தோ்ச்‌ச, இயற்கை யறிவு முதலி 
யவற்றில்‌ எவ்வளவோ மேன்மை யடைந்திருக்கிறது. 
ஆனால்‌ அதை அக்கல்வி முதலியவற்றால்‌ எய்தக்‌ கூடிய முழு 
நலத்தையும்‌ எய்தாதபடி. தடுத்து, ஏறக்‌ குறைய ஸ்மசான 
நிலைமையில்‌ கொண்டு சேர்த்தது யாதெனில்‌, அதன்‌ 
ஓயாத போர்‌ நினைவு! ஐரோப்பாவில்‌ ஸதா ஏதேனு 
மோர்‌ யுத்தம்‌ நடந்து கொண்டிருக்கும்‌. அல்லது விரை 
வில்‌ ஒரு யுத்தம்‌ வரப்‌ போவதாகப்‌ பேசிக்‌ கொண்டிருப்‌ 
பார்கள்‌, 


117 


அந்தக்‌ எண்டத்தாரின்‌ மனதிலிருந்து யுத்தபயம்‌ 
முற்றிலும்‌ நீங்கியிருந்த ஒற்றை கூணமேனும்‌ பல 
நூற்றாண்டுகளாகக்‌ கிடையாது. 


இதனிடையே, சென்ற நான்கு நூற்றாண்டுகளுக்கு 
முன்பு ஐரோப்பாவின்‌ ஒருபாகத்தினுள்ளே ஒதுங்கி 
வாழ்ந்த வெள்ளை ஜாதியார்கள்‌ இன்றைக்கு ஐரேரப்பா 
முழுவதையும்‌, அமெரிக்காக்‌ சண்ட முமுதையும்‌, 
ஆஸ்திரேலியாவையும்‌, ஆப்ரிகாவில்‌ முக்காலே யரைக்காற்‌ 
பங்கையும்‌, ஆசியாவில்‌ பாதிக்கு மேற்‌ பகுதியையும்‌ 
கமக்குக்‌ கழ்ப்படுத்திக்‌ கொண்டு விட்டார்கள்‌. 


இங்ஙனம்‌ இந்த தான்கு நூற்றாண்டுகளுக்குள்ளே பல 
கண்டங்களை வெல்லும்‌ சக்தி இவர்களுக்‌ சேற்பட்டதன்‌ 
காரணம்‌ வெடி. மருந்து, துப்பாக்கி, பீரங்கிகள்‌. இந்த 
ஆயுதங்கள்‌ மற்றக்‌ சண்டத்தாரின்‌ வசப்படு முன்பு 
வெள்ளை ஜாதியாருக்கு வசப்பட்டன. அதனால்‌ பூமண்ட 
லம்‌ அவர்களுடைய ஆதிக்கத்தின்‌ கழே வீழ்ந்தது. 


ஆனால்‌, இங்ஙனம்‌ உலச முமுகையும்‌ வென்று, 
அங்செல்லாம்‌ தங்களுடைய வியாபாரத்தையும்‌ நிலை 
நிறுத்தி ஏராளமான செல்வங்கள்‌ திரட்டி ஐரோப்‌ 
பாவுக்குக்‌ சொணர்ந்த ஐரோப்பியர்‌ அந்தக்‌ குவை குவை 
யான திரவியங்களையும்‌, அவர்களுக்கு ““ஸயன்ஸ்‌'” ஞானத்‌ 
காரல்‌ இயற்கையின்‌ மீது கிடைத்த புதிய சக்திகளையும்‌ 
யுத்தத்தில்‌ உபகீயாகப்‌ படுத்துவதே முதற்‌ கடமையாகக்‌ 
கருதினர்‌. 


திருஷ்டாந்தமாக, வான விமானம்‌ பறக்கத்‌ தொடங்‌ 
குவதற்கு முன்னதாகவே ஐரோப்பியர்‌ அதைப்‌ போரிலே 
உபயோகப்‌ படுத்துவதெப்படி என்பதைக்‌ கு றித்து 
யோசனை செய்யத்‌ தொடங்கி விட்டார்கள்‌, 


178 


இந்த குணத்திலிருந்து கடைசிப்‌ பயனாக விளைந்த 
ஐரோப்பிய மஹா யுத்தத்தினால்‌ தாம்‌ எய்திய கஷ்டங்களை 
உணர்ந்த பின்னராவது அவர்களுக்கு இந்த குணம்‌ 
அடியோடு தொலைந்து விட்டதென்று நினைத்தோம்‌. 
ஆனால்‌ பிறவிக்‌ குணத்துக்கு மட்டை வைத்துக்‌ சட்டினால்‌ 
போதுமா? இத்தனை சகஷ்டங்களுக்குப்‌ பிறகும்‌ இந்தகுணம்‌ 
அவர்களைக்‌ கொஞ்சம்‌ ஒட்டிக்‌ கொண்டுதான்‌ இருக்கிறது 


உள்‌ நாட்டுக்‌ குழப்பத்தை அடக்குவதற்கு வேறு 
நியாயமான வழி தெரியாமல்‌, பிற நாடுகளுடன்‌ போர்‌ 
தொடுத்து, அதினின்றும்‌ ஸ்வ ஐனங்கள்‌ ஏராளமாக 
மடிந்து தொலைவார்சளாதலால்‌ அங்ஙனம்‌ உள்‌ நாட்டுக்‌ 
கலகம்‌ தானே சாந்தி பெற்று விடுமென்று எதிர்பார்த்துப்‌ 
பிற தேசங்களோடு போர்‌ தொடங்குதல்‌ சக்தியற்ற 
ராஜதந்திரிகவின்‌ ஹீன மார்க்கங்களில்‌ ஒன்று. 


அதை முன்பு ரஷியா தேசத்துச்‌ சக்ரவர்த்தி அனு 
ஸறித்தார்‌. அவர்‌ அதனால்‌ எய்திய முடிவைக்‌ சண்டும்‌ 
புத்தி தெளியாமல்‌, இன்று வேறு சில ஐரோப்பிய தேசங்‌ 
சவின்‌ ராஜதந்திரிகள்‌ அந்த வழீயை அனுளரிக்க எண்ணு 
இரார்களென்று நினைக்க பலமான ஹேதுக்கள்‌ இருக்கின்‌ 
றன. 


ஆனால்‌, இனி ஐரோப்பாவில்‌ அல்லது மேற்கு ஐரோப்‌ 
பாவில்‌, குறைந்த பகம்‌ இன்னும்‌ 30 வருஷங்களுக்கு 
ஜனங்கள்‌ யுத்தத்தின்‌ பெயரையே ஸ்மரிக்க மாட்டார்‌ 
சளென்பது திண்ணம்‌. சூடுசண்ட பூனை அடுப்பங்கரையை 
அணுகாது. 

எனிலும்‌ ஐரோப்பிய தேசத்தார்களுக்குள்ளே ஏற்‌ 
பட்டிருக்கும்‌ விரோதங்களை மூடும்‌ பொருட்டு ஐரோப்பா 
முழுவதையும்‌, அல்லது வெள்ளை ஜாதியார்‌ அனைவரையும்‌ 


7109 


ஆசியா, ஆப்பிரிகா ஜனங்களின்‌ மீது போருக்கு விடலா 
மென்று சில மதி கேடர்‌ யோசனை செய்கிறார்கள்‌! 


லண்டன்‌ “டைம்ஸ்‌” பத்திரிசை பொறுப்புத்‌ தன்மை 
யபுடையதாகத்‌ தன்னை மிகவும்‌ சணித்துக்‌ கொள்ளுகிறது. 
இங்கிலாந்து தேசத்து மந்திரிகளைக்‌ காட்டிலும்‌ தனக்கு 
ப்ரிட்டிஷ்‌ பரிபாலன விஷயத்தில்‌ ஆயிரம்‌ பங்கு அதிகப்‌ 
பொறுப்புணர்ச்சி யிருப்பதாச நடிக்கிறது. அந்தப்‌ 
பத்திரிகை தனது 792! ஜனவரி 75-ஆம்‌ தேதிப்‌ பதிப்பில்‌, 
மிஸ்டர்‌ மக்ளஞூர்‌ என்ற அமெரிக்கப்‌ பத்திரிகாசிரியார்‌ 
ரொருவர்‌ எழுதிய “மேற்கும்‌ கிழக்கும்‌ விரோதம்‌” என்ற 
வ்யாஸத்தை ப்ரசுரம்‌ செய்திருப்பதுடன்‌, அதைக்‌ குறித்து 
ஒரு தலையங்கக்‌ குறிப்பும்‌ வரைந்திருக்கிறது. 


அந்த வ்யாஸத்தின்‌ கருத்து யாதெனில்‌ எதிர்காலத்‌ 
தில்‌ ஸமீபத்திலே ஏற்கெனவே நடந்த ஐரோப்பிய மஹா 
யுத்தத்தைக்‌ காட்டிலும்‌ பன்‌ மடங்கு கொடிய பூசோள 
மஹா யுத்தமொன்று நடக்கப்போகிற தென்பது. இந்த 
யுத்தம்‌ வெள்ளை ஜாதியாருக்கும்‌ இகர வார்ணத்தாருக்கு 
மிடையே நடக்குமாம்‌. ஐப்பானியரையும்‌ சீனரையும்‌ 
அமெரிக்காவும்‌ஆஸ்திரேலியாவும்‌ தம்முள்ளே பிரவேூக்கக்‌ 
கூடாதென்று தடுப்பதை உத்தேசித்து மஞ்சள்‌ வர்ணத்‌ 
காருக்கும்‌ வெள்ளாயருக்கும்‌ சண்டை வருமாம்‌. ஐப்‌ 
பானில்‌ பூமி கொஞ்சம்‌: ஜனத்தொகை அதிகம்‌, அதற்கு 
அதி சமீபத்தில்‌ வட அமெரிக்கா இருக்கிறது. அங்கு 
விஸ்தாரமான பூமிகளிருக்கன்றன. ஐஜனத்தொசை மிக 
சொற்பம்‌. இன்னும்‌ உழவின்‌ கமமே கொணராத மிச வள 
மார்ந்த மைதானங்கள்‌ ஆயிரக்‌ சணக்கான மைல்களில்‌ 
பரவிக்‌ கிடக்கின்றன. கனடாவிலுள்ள நிலங்களை நன்றாச 
முழுமையும்‌ பண்படுத்தினால்‌ அதில்‌ விளையக்கூடிய 
கோதுமை மனிதக்‌ கூட்டத்தில்‌ பாதிக்குப்‌ போதிய 
உணவாகு மென்று சணக்கிடப்‌ பட்டிருக்கிறது. 


720 


உலகத்திலுள்ள பூமியை யெல்லாம்‌ இங்ஙனம்‌ ஐரோப்பி 
யர்‌ சூழ்ந்து கொண்டு, நிலத்துக்குத்‌ தவிக்கும்‌ ஜனங்களை த்‌ 
கும்‌ சூழல்சளுக்குள்‌ ப்ரவேசிக்கக்‌ கூடாதென்று தடுப்பதை 
ஜப்பான்‌ ஆக்ஷேபிக்கிறது. வலியவன்‌ பேச்சு இறுதியில்‌ 
வெல்லு மென்ற ஐரோப்பியக்‌ கொள்ளையை சாதகமாக 
எண்ணி ஜப்பான்‌ தன்‌ சண்டைக்‌ கப்பல்களை ௮திகப்‌ 
படுத்திக்‌ சொண்டு வருகிறது. தன்‌ பீரங்ககளைப்‌ பெருக்கு 
கிறது. தன்‌ படைகளை பலப்படுத்துகிறது. 


இதைக்‌ சண்டு அமெரிக்காவுக்கு நடுக்க மேற்பட்டிருக்‌ 
கிறது. அமெரிக்காவுக்கு இங்கிலாந்து கமுத்து வரை கடன்‌ 
பட்டிருக்கிறது. இங்கிலாந்துக்கும்‌ ஜப்பானுக்கும்‌ நட்புடம்‌ 
பாடு செய்து கொள்ளப்‌ பட்டிருக்கிறது. ஆனால்‌ ஐப்பானு 
டன்‌ சேர்ந்து கொண்டு இங்கிலாந்து அமெரிக்காவுடன்‌ 
போர்‌ செய்யாதென்று மிஸ்டர்‌ மக்ளூர்‌ ப்ரமாணம்பண்ணு 
கருர்‌. அதை லண்டன்‌ “டைம்ஸ்‌” பத்திராதிபர்‌ மனப்‌ 
பூர்வமாக ஆமோரதிக்கிறார்‌. 


மேலும்‌ தென்‌ ஆசியாவிலும்‌ ஆப்ரிசாவிலுமுள்ள 
ஜனங்கள்‌ ஐரோப்பாவின்‌ ஆட்சியைத்‌ தள்ளி விடப்‌ 
போகிறார்களாம்‌. அவர்கலிடம்‌ ஆயுதங்கள்‌ இல்லையே 
யெனில்‌, அவர்கள்‌ அவற்றை மிச விரைவில்‌ செய்து 
கொள்வார்களென்று மிஸ்டர்‌ மக்ஞூர்‌ சொல்லுகிருர்‌. 


இந்த யுத்தத்தில்‌ சில ஐரோப்பிய தேசத்தார்‌ஆசியாக்‌ 
கண்டத்தாரின்‌ பக்கத்திலே சேர்ந்து கொள்ளக்கூடு 
மென்று மிஸ்டர்‌ மக்ஞா்‌ சொல்லுகிரர்‌. 

எனவே, வெள்ளை ஜாதியாருக்குப்‌ பெரிய ஆபத்து 
வரப்போகிறதென்று மிஸ்டர்‌ மக்ஞார்‌ பலறாச எச்சரிக்‌ 
கிறார்‌. ஆனால்‌ ஆசியா இந்தியாவின்‌ தலைமைக்குட்பட்டது. 
இந்தியா ஐரோப்பியரைக்கூடக்‌ கொல்ல விரும்புவதில்லை. 
திருத்த விரும்புகிறது. எனவே, ஐரோப்பியர்‌ இந்தப்புதிய 


127 


பயத்திற்கிரையாதல்‌ அவசியமில்லை. அது வெறும்‌ பேதை 
யச்சம்‌. அனால்‌ நம்முடைய சொல்‌ ஐரோப்பாவில்‌ எட்டு 
வதைக்‌ காட்டிலும்‌ லண்டன்‌ 'டைம்ஸ்‌'” பத்திரிசையின்‌ 
சொல்‌ அதிசமாசவும்‌ விரைவாசவும்‌ எட்டுமே? அதற்‌ 
சென்ன செய்யலாம்‌? 


பாரதி தமிழ்‌ 


931. மண்ணுலகம்‌ 


வீட்டு வியாபாரங்களையும்‌ எனது சொந்த வர்த்த 
மானங்களையும்‌ குறித்துச்‌ சில தஇிருஷ்டாந்தங்கள்‌ காண்‌ 
பித்தேன்‌. இனி, வெளி வியாபாரங்கள்‌, எனது மித்திரர்‌, 
அயலார்‌ முதலியவர்சளின்‌ செய்திகள்‌ ஸம்பந்தமாகச்‌ சில 
திருஷ்டாந்தங்கள்‌ சாண்பிக்கிறேன்‌. திருவல்லிக்சேணி 
யிலே “செ... ௨. ஸங்கம்‌'” என்பதாக ஓர்‌ தேச பக்தர்‌ 
சபை உண்டு. அதில்‌ தேசபக்தர்கள்கான்‌ கிடையாது. 
நானும்‌ சிற்சில ஐயங்கார்சகளுமே சேர்ந்து, “காரியங்கள்‌”. 
ஒரு காரியமும்‌ நடக்கவில்லை--நடத்தினேம்‌. நாங்கள்‌ 
தேசபக்தர்கள்‌ இல்லையென்று, அந்தச்‌ அவை ஒன்றுமில்லா 
மற்‌ போனதிலிருந்தே நன்கு விளங்கும்‌. 


நான்‌ சோம்பருக்குத்‌ தொண்டன்‌. எனது நண்பர்‌ 
களெல்லாம்‌ புளியஞ்சோற்றுக்குத்‌ தொண்டர்கள்‌. சிலா்‌ 
மட்டிலும்‌ பணத்தொண்டர்‌; *சாலணா'வின்‌ அடியார்க்கும்‌ 
அடியார்‌. 


ஆனால்‌, எங்களிலே ஒவ்வொருவனும்‌ பேசுவதைக்‌ 

கேட்டால்‌ சைகால்‌ நடுங்கும்‌ படியாக இருக்கும்‌. பணத்‌ 

தொண்டரடிப்பொடி. யாழ்வார்‌ எங்களெல்லோரைக்‌ காட்‌ 

டிலும்‌ வாய்ப்‌ பேச்சில்‌ வீரர்‌. ஒருவன்‌ வானத்தை வில்லாக 
பி. உணட 


122 

வளைக்கலாமென்பான்‌. மற்றொருவன்‌ மணலைக்‌ சயிருகத்‌ 
திரிக்கலா மென்பான்‌. ஒருவன்‌ *நரம்‌ இந்த 
ரேட்டில்‌--இந்த விதமாகவே--வேலை செய்து கொண்டு 
வந்தால்‌ ஆங்கிலேயரின்‌ வர்த்தகப்‌ பெருமை ஆறுமாதக்‌ 
தில்‌ காற்ருபய்ப்‌ போய்விடுிம்‌'” என்பான்‌. மற்றொருவன்‌ 
*சியாம்ஜி கிருஷ்ணவா்மா ஸ்வராஜ்யம்‌ கிடைக்கப்‌ பத்து 
வருஷமாகுமென்று சணக்குப்‌ போட்டிருக்கிறார்‌, ஆறு 
வருஷத்தில்‌ கிடைத்து விடுமென்று எனக்குத்‌ தோன்று 
கிறது” என்பான்‌. தவளையுருவங்‌ கொண்ட மூன்றாமொரு 
வன்‌ “அறு மாதமென்று சொல்லடா” என்று திருத்திக்‌ 
கொடுப்பான்‌. 


ட வ்கவ்காச்ையக்‌ ஆழ்வார்‌ எங்களிலே முக்கியஸ்தர்‌, 
அவர்‌ இதை எல்லாம்‌ கேட்டுப்‌ பரமாலந்தமடைந்து 
கொண்டிருப்பார்‌. ஆனால்‌ ஓரு தேவதை அவரிடம்‌ வந்து, 
உங்களுக்கு நான்‌ ஸ்வராஜ்யம்‌ நாளை ஸூர்யோதத்திற்கு 
முன்பு சம்பாதித்துக்‌ கொடுக்கிறேன்‌. நீ உன்‌ வீட்டிலிருந்து 
அதற்காக ஒரு வராகன்‌ எடுத்துக்‌ கொண்டுவா” என்று 
சொல்லுமாயின்‌, அந்த ஆழ்வார்‌, “தேவதையே உனக்கு 
வந்தனம்‌ செய்கிறேன்‌, ஓம்‌ சக்தியை நம: ஓம்‌ பராயை 
நம: இத்யாதி; அம்பிகே, இந்த உபகாரத்துக்கு நாங்கள்‌ 
உனக்கு எவ்வாறு நன்றி செலுத்தப்‌ போகிறோம்‌? எங்கள்‌ 
உடல்‌, பொருள்‌, அவி மூன்றும்‌ உன்னுடையதே யாகும்‌, 
ஆனால்‌, ஒரு வராகன்‌ கேட்ட விஷயத்தைப்‌ பற்றி நான்‌ 
ஒரு வார்த்தை வணக்கத்துடன்‌ தெரிவித்துக்‌ கொள்‌ 
கிறேன்‌. அதைக்‌ கேள்‌. நீ சொல்லுகிற காரியமோ 
பொதுக்‌ காரியம்‌. அதற்குப்‌ பொது ஜனங்கள்‌ பணம்‌ 
சேர்த்துக்‌ கொடுப்பதே பொருத்தமுடையதாகும்‌. நான்‌ 
ஒருவன்‌ மட்டிலும்‌ கசையிலீருந்து பணம்‌ செலவிடுதல்‌ 
பொருத்தமன்று. இவ்விஷயத்தைப்‌ பற்றி நாங்கள்‌ 
அடுத்த வாரம்‌ கூடப்‌ போகிற -மீட்டிங்‌'கில்‌ பேசித்‌ தர்‌ 


122 


மானம்‌ செய்கிறோம்‌. அதன்‌ பிறகு நீ பெருங்கருணையுடன்‌ 
எழுந்தருள வேண்டும்‌. இப்போது போய்‌ வருச. வந்தே 
மாதரம்‌'” என்று மறுமொழி சொல்லியனுப்பி விடுவார்‌, 


ஐயோ! என்ன உலகமடா, இந்த மண்ணுலகம்‌! ஓழி 
யாத ஏமாற்று, ஒழியாத வஞ்சனை, ஓழியாத கவலை, ஸார 
மில்லை, ஸத்துக்‌ கடையாது: உள்ளூரப்‌ பூச்சியரித்துக்‌ குழ 
லாய்‌ இருக்கும்‌ வாழ்க்சைை ஒவ்வொருவனும்‌ மற்றவன்‌ 
மீது பழி கூறுகின்றான்‌. ஒவ்வொருவனும்‌ தன்னிஷ்டப்‌ 
படி. விட்டு விட்டால்‌ எல்லாம்‌ நேராக நடக்குமென்ற 
நம்பிக்கையுடனே தான்‌ இருக்கிறான்‌, ஆனால்‌, '*நான்‌ 
ஒருவன்‌ சரியாக இருந்தால்‌ போதுமா? மற்றவர்களை நம்பு 
வதற்கிடமில்லையே”” என்று நினைக்கிறான்‌. பிறரை நம்புவ 
தற்கிடமில்லயென்றெண்ணி ஏமாற்றுகிறான்‌. ஐயோ 
மூடா நீ ஏமாற்றுவதனால்‌, முன்னைக்‌ காட்டிலும்‌ பரஸ்பர 
நம்பிக்கை அதிகரித்து விடுமென்றா நினைக்கிறாய்‌? மனித 
ஜாதிக்குத்‌ தீராத நோய்‌ ஒன்று பிடித்திருக்கிறது. மாருத 
சாபம்‌. இறங்காத விஷம்‌. இதன்‌ பெயர்‌ பணம்‌. 

இப்‌ பேய்க்கு வணங்கும்படி. அவனைத்‌ தூண்டிவிடுவது 
விருப்பம்‌; அதாவது ரசி நீங்கிய விருப்பம்‌; அறிவற்ற 


விருப்பம்‌; -ருசிஸஹி தமான விருப்பமுடையோர்‌ கந்தவா்‌ 
கள்‌. ஸத்திய லோசக்‌ சருவி. 
இன்னும்‌ எத்தனையோ காட்சிகள்‌ மண்ணுலகத்தி 
லிருந்து எடுத்துக்‌ காட்டவேண்டுமென்ற எண்ணம்‌ 
எனக்கு இருந்தது. ஆனால்‌, பயனற்ற இவ்வுலசகத்தைப்‌ 
பற்றி அதிகமாக விஸ்தரிப்பது பயனுடைய கார்யமாகாது 
என்பது கருதி இத்துடன்‌ நிறுத்தி விடுகின்றேன்‌. 
--ஞநானரதம்‌ என்ற நூலிலிருந்து 


532. சீனாவில பிரதி நிதியாட்சி முறைமை 


செப்டம்பார்‌ 5, 1006 


சீனா தேசமானது இந்தியாவைக்‌ காட்டிலும்‌ ஜனத்‌ 
தொசகையிலே பெரியது; இந்தியாவைப்போலவே மஹா 
புராதனமான நாகரீகம்‌ உடையது என்ற போதிலும்‌, கால 
அளவில்‌ அது சிறிது சிறிதாக நாகரீசக்குறை வடைந்து 
போய்‌ நவீன நாகரீகம்‌ பெற்ற மேற்கு தேசத்தார்களால்‌ 
சிறிதேனும்‌ மதிக்கப்‌ பெருத நிலைக்கு வந்துவிட்டது. 

ஆனால்‌, ஐப்பான்‌ மேல்‌ திசையாருக்குப்‌ பாடம்‌ கற்‌ 
பித்துத்‌ கொடுத்த பிறகு கிழக்குத்‌ திசை நாடுகள்‌ எல்லா 
வற்றிற்கும்‌ புதிய உயிர்‌ பிறந்திருக்கிற தல்லவா? மேலும்‌, 
சீனா இந்தியாவைப்போல பராதனப்பட்ட நாடில்லை. 
சுயாதீன சம்பத்துடையது. ஆதலால்‌, அது எளிதில்‌ அபிவி 
ருத்தி பெறுவதைத்‌ தடுக்க எதிரிசள்‌ அதிகமாசவில்லை. 
எனவே, சீனா ஐஓப்பனுடைய திருஷ்டாந்தத்தால்‌ உற்சாகம்‌ 
பெற்றுத்தான்‌ நாகரீகமடைந்து உலகத்து ஜாதியாருக்கு 
குள்ளே உன்னத நிலை்மையடைவதற்கு மிசவும்‌ ஆவலுடன்‌ 
பிரயத்தனங்கள்‌ செய்து வருகிறது. 

(1) சேனைகள்‌ ஈவீன முறைப்படி. தயார்‌ செய்யப்‌ 
படுகின்றன. 

(2) இளைஞர்‌ அன்னிய தேசங்களுக்கு ராஜாங்கச்‌ 
செலவில்‌ அனுப்பப்பெற்று அன்னிய சைத்தொரழில்‌ 
முறைகள்‌, நாகரீச புதுமைகள்‌, சாஸ்த்ராபிவிருத்திகள்‌ 
என்பனவற்றை பெற்றுத்‌ திரும்புகிரார்கள்‌. 

(௮ மேற்கூறியவர்களுக்கே நாட்டில்‌ உயர்ந்த 
உத்தியோசகங்கள்‌ கொடுக்கப்படுகின்‌றன. 

(2) பெண்கல்வி அபிவிருத்தியின்‌ பொருட்டாகச்‌ 
செய்யும்‌ முயற்சிக்கு அளவில்லை. 


726 


(5) உள்நாட்டிலேயே பல புதிய சகாலேஜ்களேற்‌ 
படுத்தி நாகரீச தேசங்களிலிருந்து தக்க நிபுணர்களைத்‌ தரு 
வித்துக்‌ கல்வி போதிக்கப்பட்டு வருகின்றது. 


(6) &ீழ்தர ஐனங்களுக்குள்ளேயும்‌ கல்வி பரவும்‌ 
பொருட்டாகப்‌ பல முயற்சிகள்‌ நடைபெறுகின்றன. இவை 
போன்ற அபிவிருத்திகள்‌ எத்தனையோ உள. 


இப்போது சிறிது சாலமாச ஜஐனப்பிரதிநிதிகளை 
வைத்து ஆட்டு நடத்தும்‌ மேல்நாட்டு முறைமை அனுசரிக்‌ 
வேண்டுமென்று ஆலோசனை நடைப்பெற்று வந்தது. ஜனப்‌ 
பிரதிநிதிகளாலே ஜனங்கள்‌ ஆளப்பெறுவதும்‌, மனுஷ 
சுதந்திரமே தேசாபிவிருத்திக்கு இன்றியமையாத விஷயங்க 
ளென்றும்‌ உலச சரித்திரம்‌ நமக்கு நன்கு புலப்படுத்திவிட்‌ 
டது. அதலால்‌, இந்தப்‌ பெரு விஷயத்தைப்‌ பற்றி ன 
சவார்ன்மெண்டார்‌ கருதத்‌ தொடங்கியது மஹா சந்தோஷ 
சரமான சமாசாரம்‌. இதன்பின்‌, சீன சக்ரவர்த்தி *மீதச 
ஜனங்கள்‌ பக்குவநிலை அடைந்தவடனே”” பிரதிநிதியாட்சி 
முறைமை ஏற்படுத்தத்‌ தான்‌ தயாராகயிருப்பதாக ஒரு 
சன்னத்துப்‌ பிறப்பித்திருக்கிருரென்பதாக ஓர்‌ தச௫வல்‌ 
கடைத்திருக்கிறது. சுயாதீனப்‌ பிரியர்களாகிய எல்லோர்‌ 
மனதிலும்‌ இது மகழ்ச்சியுண்டாக்குமென்று நம்புகிறோம்‌. 


சீனா தனது தூக்க நிலையிலிருந்து எழுந்துவிட்ட 
தானால்‌ பிறகு கீழ்த்திசை முழுவதும்‌ உன்னத நிலைக்கு 
வந்துவிடுமென்பதில்‌ சந்தேகமில்லை. இது நிற்க, சீன 
சக்கரவர்த்தியின்‌ சன்னத்திலே '*தேச ஜஐனங்சள்பக்குவ 
நிலையடைந்தவுடனே”” என்று எழுதப்பட்டிருப்பது சிறிது 
அபிவிருத்திக்கு இடமாயிருக்கிறது. சுயாதீனம்‌ கொடுத்‌ 
துத்தான்‌ ஜனங்களை சுயாதீனத்துக்குத்‌ தகுதியாக்க 
வேண்டும்‌, அவர்கள்‌ தகுதியடையும்‌ வரை பார்த்திருந்து 


126 


பிறகு கொடுக்கலாமென்பது மூடத்தனமான யோசனை 
நீச்சத்‌ தெரிந்த பிறகுதான்‌ தண்ணீரில்‌ இறங்கலா 
மென்பது எவ்வளவு மடமை? 


நன்றி: பாரதி தரிசனம்‌---முதற்பாம்‌. 


935. ஐப்பானுக்கு ஹிந்து உபதேசிகள்‌ 
அனுப்புதல்‌ 
நவம்பர்‌ 70, 7006 


ஒரு மனணிதருக்சேனும்‌ ஒரு ஜாதியாருக்சேனும்‌ 
ஈசுவரன்‌ ஞானத்தைக்‌ கொடுத்து இருப்பது இவர்களின்‌ 
சொந்த அலங்காரத்தின்‌ பொருட்டாக இல்லை; இவர்‌ 
களுடைய ஞானத்தை மற்ற ஐனங்களுக்குப்‌ பரப்பும்‌ 
பொருட்டாகவேயாகும்‌. செல்வத்தைப்‌ பெற்றிருப்பவன்‌ 
அதைப்‌ புதைத்து வைக்காமல்‌ மற்ற ஜனங்களுக்கும்‌ உதவி 
செய்யக்‌ சகடமைப்பட்டிருப்பதைப்போலவே ஞானமுடைய 
வனும்‌ அதையெல்லோருக்கும்‌ தாராளமாக வறங்கக்‌ 
சடமைப்பட்டிருக்கிறான்‌. 


ஹிந்து ஜாதியார்‌ மற்றெந்த விஷயத்திலும்‌ குறைவு 
பட்டிருந்த போதிலும்‌, தத்துவ ஞான விஷயத்திலே இவா்‌ 
சளிடம்‌ சில அருமையான மனோரத்தினங்கவிருக்கிற 
தென்பதை உலகத்தார்‌ அனைவரும்‌ ஓரே மனத்துடன்‌ 
அங்கீகரித்திருக்கிரார்கள்‌. லோபித்தனமான நம்மவர்கள்‌ 
இந்த அருமையான ஞானைத்தினங்களைப்‌ புதைத்து 
வைத்துக்‌ கொண்டிராமல்‌ எல்லா தேசத்தார்களுக்கும்‌ 
வழங்குதல்‌ பொருந்தும்‌. முற்காலத்தில்‌ எல்லாம்‌ 
இங்ஙனமே நடை பெற்று வந்தது. ஆனால்‌, இந்தியா 
பதனமடைந்து இந்தியாகளைச்‌ சுற்றி பலவிதமான...... 


727 


சூழத்‌ தொடங்கிய காலத்திலே இவர்கள்‌ தாம்‌ பரம்பரை 
பரம்பரையாகச்‌ சோர்த்து வைத்த ஞானக்குவைகளை 
அதிகரிக்க முயற்சி பண்ணாமலும்‌. தானும்‌ அனுபவிக்காம 
லும்‌, அன்னியார்கள்‌ உபயோகிக்கவும்‌ அனுமதி தராமலும்‌ 
புதையல்‌ காத்த பேய்சகள்போலாகி விட்டார்கள்‌. 


8 * 9 


சென்ற சில வருஷங்களாக இந்தியாவிலே ஓர்‌ புதிய 
எழுச்சி தோன்றியதற்கு முன்னடையாளமாக சுவாமி 
விவேகானந்தரும்‌ அவறது கூட்டத்தாரும்‌ தோன்றி உலக 
முழுதிற்கும்‌ ஹிந்துமத உண்மைகளைப்பட்டினத்தார்‌ தமது 
பணத்தைச்‌ சூறை கொடுத்ததுபோல வாரியிறைக்கத்‌ 
தொடங்கினார்கள்‌. லெளகீக இன்பங்களிலும்‌ நாஸ்திசக்‌ 
கோட்பாடுகளிலும்‌ மூழ்கிக்‌ கடந்த அமெரிக்காவிலே 
போய்‌ தமது '£ஸர்வத்‌ தியாக'”' கோட்பாடுகளையும்‌ எல்லா 
வஸ்துக்களின்‌ ஏசத்துவத்தையும்‌, விீவசானந்த சுவாமி 
ராஜமேசம்‌ போல்‌ நின்று வருஷிக்கத்‌ தொடங்கினார்‌. 
அவருக்கப்பாலும்‌, சுவாமி அபேதானந்தர்‌, இரிகுணதீதர்‌ 
முதலானவர்கள்‌ இவரது பெரும்‌ தொழிலை முறையே 
நடத்திவருகிறார்கள்‌. 


இப்போது ஐஓப்பானிலே மத மாறுபாடுகள்‌ வெகு 
இவிரமாக நடந்து வருகின்றன. பழைய சன்பூஷிய மதம்‌, 
சிதைவுபட்ட புத்தமார்க்கம்‌ என்பனவற்றைக்‌ சைவிட்டு 
வருகிருர்கள்‌. இவர்களில்‌ சிலர்‌ கிறிஸ்தவ மார்க்கத்திலும்‌ 
சிலா்‌ மகமதிய மார்க்கத்திலும்‌ சார்பு காட்டி. வருகின்றார்‌ 
கள்‌. 

3 9 % 

அவர்களுக்கு இந்தச்‌ சமயத்தில்‌ ஹிந்து மார்க்க 
உண்மைகளை உபதேசிக்க யாரேனும்‌ பெரியோர்கள்‌ செல்‌ 
வார்களானால்‌ மிசவும்‌ சிறப்பாக இருக்கும்‌. ராமகிருஷ்ண 


728 


மடத்து சந்நியாசிகள்‌ இவ்வீஷயத்தில்‌ சிரத்தையெடுக்க 
வேண்டுமென்று சேட்டுக்‌ கொள்கிறோம்‌. அவர்களுடைய 
ஞநானவிகைகளை ஊன்றுவகற்கு அமெரிக்காவைக்‌ காட்டி, 
லும்‌, ஜப்பான்‌ மிகவும்‌ பக்குவமான பூமியாகும்‌. மேலும்‌ 
ஐப்பானுக்கும்‌ இந்தியாவுக்கும்‌ இக்காலத்தில்‌ பலவி தமான 
சம்பந்தங்களேற்படுத்துவது பலவிதமான நன்மைகள்‌ 
உண்டாகக்‌ கூடியது. ஐப்பானியா்களால்‌ நமக்கு 
எத்தனையோ சாரியங்கள்‌ ஆசவேண்டி இருக்கிறது, 
ஐப்பானியரிடமிருந்து நாம்‌ எத்தனையோ விஷயங்கள்‌ 
கற்றுக்‌ கொள்ள வேண்டியிருக்கிறது. ஐப்பானியர்கள்‌ 
நமது தேசத்தை **தேவலோகம்‌:” என்ற பாஷையிலே 
வழங்கி வருகிறார்களென்பது முன்னமே சொல்லியிருக்‌ 
கின்றோம்‌. ௮த்‌ தேசத்தாருக்கு நம்மிடமுள்ள மதிப்பை 
நாம்‌ வளர்க்க முயற்சி புரிய வேண்டும்‌. இவ்விஷயத்திற்குத்‌ 
தக்க உபதேசிகளைத்‌ தேர்ந்தெடுத்து அனுப்புவது நமது 
செல்வார்களாலும்‌ மடாதிபதிகளாலும்‌ கவனிக்கப்பட 
வேண்டிய விஷயம்‌. 


நன்றி : பாரதி தரிசனம்‌--முதற்பாகம்‌. 


34. திரான்ஸ்வால்‌ இந்தியரின்‌ கஷ்டம்‌ 
9 சம்பர்‌ 8, 7906 


ஒ நரய்‌ ஆட்டுக்குட்டிகளிருக்கும்‌ இடத்திற்கு 
வந்தால்‌ ஓநாயின்‌ பாடு வெகு உல்லாசம்காரன்‌. ஆனால்‌, 
ஓநாய்கள்‌ இருக்குமிடத்திற்கு ஆட்டுக்குட்டி. செல்லு 
மானால்‌ இதன்‌ பாடு வெகு சஷ்டம்‌. இந்தியார்களுக்கும்‌ 
வெள்ளை ஜாதியாருக்கும்‌ இப்போதிருக்கும்‌ சம்பந்தம்‌ 
மேற்கண்ட விதமாகவே இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு 


720 


ஐரோப்பியன்‌ வந்தால்‌ அஙனுக்கு வேட்டகத்திற்கு வந்த 
மாப்பிள்ளைக்கு நடக்கும்‌ உபசாரங்களெல்லாம்‌ குறை 
வின்றி நடக்கின்றன. அவன்‌ திரும்பின இடத்திலேயெல்‌ 
லாம்‌ உத்தியோகம்‌. அவன்‌ கால்‌ வைத்த இடம்‌ எல்லாம்‌ 
பணம்‌. சென்ற இடமெல்லாம்‌ மதிப்பு. சையிலே அரைக்‌ 
காசு இல்லாமல்‌ இங்சே வந்து சேர்கிறான்‌. திரும்ப அளருக்குப்‌ 
போகும்‌ போது பிரபுவாசப்‌ போகிறான்‌. அவனுடைய 
தசை அப்படியிருக்கிறது. இது நிற்க, 


ஆங்கிலேய ஆட்சிக்குட்பட்ட திரான்ஸ்வால்‌, சேப்‌ 
காலனி, அஸ்டிரேலியா முதலிய தேசங்களில்‌ இவன்‌ 
(இந்தியன்‌) சதி மஹா பரிதாபகரமாய்‌ விடுகிறது. இவர்‌ 
வார்த்தகம்‌ செய்து செழிப்படையவிடுகிறதில்லை. உத்தியோ 
கங்களென்று. மூச்சுவிடக்கூடாது. “அங்கே நடக்கக்கூடாது 
இங்கே வீடு கட்டக்கூடாது, தண்ணீர்‌ சாப்பிடத்‌ இர்வை 
கொடுக்கவேண்டும்‌, மூச்சுவிட வரி செலுத்த வேண்டும்‌” 
என்பதாச எண்ணிறந்த இடைஞ்சல்களுக்கு உட்படுத்தப்‌ 
படுகிறார்கள்‌. நமது “காருண்ய”! சவர்ன்மெண்டாரிடம்‌ 
முறையிட்டுத்தொண்டை வற்றிப்போய்விட்டதேயொழிய 
ஒர காசுக்குப்‌ பயன்‌ கிடையாது. சிறிது சாலத்துற்கு முன்பு 
திரான்ஸ்வாலில்‌ **ஏஷ்யாக்காரறர்வி இ” (&518110 0ொ௦128௭௦6) 
என்பதாச ஒரு விதியேற்‌டுத்தப்பட்டது. இது இந்தியர்‌ 
சளுக்கு வெகு அவமானமான விதி. இதை மாற்றவேண்டு 
மென்ற திரான்ஸ்வாலின்‌ இந்தியார்கள்‌ பிரதிநிதிக்‌ கூட்ட 
மொன்று இங்கிலந்துக்குச்சென்று அங்குள்ள மந்திரிகளையும்‌ 
ராஜதந்திரிகளையும்‌ பிரார்த்தனை புரிந்தது. எத்தனையோ 
பிரயாசைக்கப்பால்‌ இங்கிலாந்து சவர்ன்மெண்டார்‌ டேீடி 
விதி கொஞ்ச நாளைக்கு நிறுத்திவைக்சப்படுமென்றும்‌, 
முற்றிலும்‌ மாற்றிவிடவேண்டுமானால்‌ அது மிசவும்‌ 
யோசனை செய்து முடியவேண்டிய காரியமென்றும்‌ சொல்லி 
இருக்கிறார்கள்‌. இது என்ன அவமானம்‌! என்ன நிந்தை! 


720 


ஆரிய புத்திரார்களே! தூங்கிக்கொண்டா இருக்கி நீர்கள்‌? 
இந்த மானமற்ற பிழைப்பு இன்னும்‌ எத்தனை காலம்‌ 
பிழைக்கவேண்டுமென்று உத்தே௫த்திருக்கிறீர்கள்‌! 


நன்றி : பாரதி தரிசனம்‌--முதற்பாகம்‌ 


35. ரூஸ்வெல்ட்‌ அதிபரும்‌ ஜப்பானும்‌ 


[9.சம்பார்‌ 8, 7906 


அமெரிக்க ஐக்கிய நாடுகளின்‌ அதிபராகிய மிஸ்டர்‌ 
ரூஸ்வெல்ட்‌ (தியோடார்‌ ரூஸ்வெல்ட்‌) இந்த வாரத்தில்‌ 
முக்கிய மந்திராலோசனை சபைக்கு (காங்கிரஸ) அனுப்பிய 
சடிதம்‌ ௮நேச விஷயங்களில்‌ நன்கு சவனிப்பதற்குரியது. 
ரூஸ்வெல்ட்‌ அதிபர்‌ மிகுந்த தரக்கன்மையுடையவர்‌. தேச 
ஜனங்களின்‌ மனதிற்கு வருத்த முண்டாகுமென்பதற்காக 
பயந்து உன்மைகளை மறைத்துக்‌ கூறும்‌ வழக்கமுடைய 
வரல்ல. சமீபத்தில்‌ ஸான்பிரான்சிஸ்சோவில்‌ சவர்ன்‌ 
மெண்ட்‌ பாடசாலைசகளிலிருந்து ஜப்பானியார்களை விலக்க 
அறநீதிகளைப்பற்றி இவர்‌ மிகுந்த கோபத்துடன்‌ எழுதியிருக்‌ 
கின்றார்‌. 

ஐப்பானியர்களிடம்‌ அநாவசியமான விரோதம்‌ 
பாராட்டும்‌ அமைச்சர்களை மூர்க்கார்கள்‌ என்றுபேசுகின்ரர்‌. 
ஐக்கிய நாடுகளின்‌ மத்திய சவார்ன்மெண்டார்‌ வெளி 
தேசத்தாருடன்‌ செய்து கொள்ளும்‌ உடன்படிக்கை 
நிபந்தனைகள்‌ ஒவ்வொரு தனி மாகாணமும்‌ அனுஷ்டிக்கும்‌ 
படி. செய்ய இப்போது விதியேற்‌ படுத்தப்படாமலிருக்‌ 
கின்றது. எனவே, ரூஸ்வெல்ட்‌ அதிபர்‌ ஐப்பானியர்களை 
விலக்காமல்‌ அவர்களுடன்‌ சஹோதர பாவமாச நடந்து 
கொள்ள வேண்டுமென்று விரும்பிய போதிலும்‌, காலி 
போர்னியா என்னும்‌ ஒற்றை மாகாணத்தின்‌ சவர்ன்‌ 


123 


மெண்டார்‌ அதற்கணெங்க மனமில்லாமல்‌ இருக்கின்ருர்கள்‌. 
இம்மாதிரியேற்பாடாமலிருக்கும்‌ பெபெொருட்டு அரசு 
மூஜஹறைமை மாற்றப்படவேண்டுமென்று ரூஸ்வெல்ட்‌ 
அதிபர்‌ அபிப்பிராயப்படுகிறார்‌. இந்த ஜப்பானிய விவசா 
ரத்திலே எந்த மாகாணத்தாரும்‌ யாதொரு அக்கிரமமும்‌ 
செய்யாமலிருக்கும்‌ பொருட்டாக தனது எஸிவில்‌* 
அதிசாரத்தை மட்டுமேயன்றி ராணுவ பலத்தைக்‌ 
கொண்டும்‌ வற்புறுத்தத்‌ தயாராசயிருப்பதாச இவர்‌ 
வெளியிடுகில்ரார்‌. ஐப்பானிய விவகாரத்தை மிசவும்‌ 
நுட்பமாக விவரித்துப்‌ பேசுகின்றார்‌. “எல்லா தேசத்து 
ஜனங்களையும்‌ சமானமாக நடத்தக்‌ சடமைப்பட்டிருக்‌ 
கிறோம்‌. சரியான ஒழுக்கத்துடன்‌ நடக்கும்‌ அன்னியர்‌ 
களுக்குள்ளே பக்ஷ்பாதம்‌ காட்டுதல்‌ மிகுந்த தாழ்ந்த 
நாகரீகத்தின்‌ அடையாளமாகும்‌. ஐப்பானியரிடம்‌ 
விரோதங்‌ காட்டுதல்‌ அமெரிக்கர்களுக்குப்‌ பெரிய 
அவமானமாகும்‌. அதிலிருந்து மிக்ச விபத்துக்கள்‌ ஏற்படக்‌ 
கூடும்‌” என்று ரூஸ்வெல்ட்‌ எழுதுகின்றார்‌. ஜப்பானியர்‌ 
களின்‌ தரத்தன்மையைப்பற்றியும்‌ மிகவும்‌ புகழ்ச்சி செய்து 
பேசுகின்றார்‌. ஸான்பிரான்ஸிஸ்கோ பூகம்பத்தில்வருந்‌ திய 
ஐனங்களுக்கு ஐப்பானியர்கள்‌ ஒரு லக்ஷம்‌ டாலர்‌ தரும்படி. 
செய்த நன்றியை நினைப்பூட்டுகின்றார்‌. ஐப்பானியா்சளை 
பள்ளிக்கூடங்களினின்று விலக்குதல்‌ மஹாமூடத்தனம்‌. 
அமெரிக்காவுக்கும்‌ ஏஷியாவுக்கும்‌ (ஆசியாவுக்கும்‌.) 
இடையே மிகுந்த வர்த்தச நட்பு ஏற்பட வேண்டும்‌. நாம்‌ 
மற்றவர்களிடம்‌ என்னவிதமான மரியாதையைஎதிர்பார்க்‌ 
கிறோமோ அதை நரம்‌ அவர்களுக்குச்‌ செய்யத்‌ தயாராக 
வேண்டும்‌ என்கிருர்‌. 


இனி அமெரிக்காவை மட்டிலும்‌ குறிப்பிட்ட சல ஏர்‌ 
திருத்தங்கள்‌ அந்தகக்‌ கூட்ட குதிலே காணப்படுகின்றன. 
வரம்புக்கு மிகுந்த திரவியம்‌ வைத்திருப்போர்களை மிகுந்த 


722 


தீர்வைசள்‌ சுமத்தி கூடியவரை அமுக்கி வைத்திருக்க 
வேண்டுமென்ற சீர்திருத்தம்‌ இவர்‌ நெடுங்காலம்‌ விரும்பி 
வருகின்றார்‌. அதையும்‌ இந்தக்‌ கடிதத்தில்‌ வற்புறுத்து 
கின்றார்‌. அமெரிக்காவில்‌ செல்வம்‌ வரம்புக்கு மிஞ்சி 
வைத்துக்‌ கொண்டிருப்பவார்களால்‌ பொதுஜனங்கள்‌ எவ்‌ 
விதமான பெருந்தீமைகள்‌ விளைவதென்பதை ஆராய்ச்சி 
புரிவோமானால்‌ இவர்‌ விரும்பும்‌ சீர்திருத்தம்‌ அவசியமென்‌ 
பதுவிளங்கும்‌. 


8 36 9 


ரூஸ்வெல்ட்‌ அதிபர்‌ எல்லா தேச லஓனங்களையும்‌ 
சமமாக நடத்த வேண்டுமென்று சொல்லி இருப்பதைப்‌ 
பற்றி வெகு சந்தோஷத்துடன்‌ எழுதுவதைக்‌ சவனிக்கும்‌ 
போது இங்கிலாந்து அவ்வாறுதான்‌ நடந்து வருகின்றதோ? 


நன்றி ? பாரதி தரிசனம்‌-முத ற்பாகம்‌” 


36. பாரஸ்ீக தேசத்தில்‌ பிரதிநிதி 
ஆட்சி முறைமை 


மார்ச்‌ 76, 1907 


கீழ்‌ திசையிலுள்ள தேசத்தாருக்குக்‌ கொடுங்கோலரசு 
தான்‌ பொருந்தி வருமென்றும்‌, ஐஜனப்‌ பிரதிநிதிகள்‌ 
சோர்ந்து பொதுஜன விருப்பத்திற்கிணங்க அரசாகும்‌ 
முறைமை பொருந்தமாட்டாதென்றும்‌ நம்புவது ஐரோப்‌ 
பியார்களின்‌ மூட பக்திசளிலே ஒன்று. நமக்குள்ளே கிராம 
பஞ்சாயத்துக்கள்‌ இருந்ததை வெள்ளைக்காரர்கள்‌ மறந்து 
விடுகிறார்கள்‌. பூர்வத்திலே பிரதிநிதி ஆட்சி முறைமை 
இருந்ததா? இல்லையா? என்பதுகூட நமக்கு இப்போது 
முக்கிய விவகாரமில்லை. இனி நமக்கு இஷ்டமுண்டானால்‌ 
அவ்வித ஜன ஆட்சி முறைமை ஏற்படுத்திக்‌ கொள்ள 


124 


முடியுமா, முடியாதா என்பது இப்போது முக்கியமாக 
அலோ?ிக்க வேண்டி௰ விஷயம்‌. முடியாதென்று ஐரோப்‌ 
பியரின்‌ எண்ணம்‌. ஏனென்றால்‌ க&ீழ்திசை ஜனங்கள்‌ 
தம்மைத்தாம்‌ சவனித்துக்கொள்ள முடியாமலிருக்கும்‌ 
வரை தானே ஐரோப்பியர்‌ &ழ்‌ .திசையாரை வந்து 
இம்சிக்சவும்‌, கொள்ளையிடவும்‌ சாத்தியமாகும்‌: ஆதலால்‌ 
கழ்திசைக்காரரின்‌ ஐஜன்மஸ்வபாவத்துிற்கே பொதுஜன 
ஆட்சி பொருத்தமில்லாத விஷயமென்று ஐரோப்பியர்கள்‌ 
தாம்‌ நம்புவதுடன்‌, நம்மையும்‌ தம்புமாறு பலவந்தம்‌ 
செய்து வருகிறார்கள்‌. இடையே ஐப்பான்‌ தேசமொன்று 
வந்து சேர்ந்தது. ஐப்பான்‌ தேசவாஸிகள்‌ பிரதிநிதி ஆட்சி 
முறைமை ஏற்பாடு செய்துகொண்டு வெகுதேேோர்த்தியாக 
நடத்திவரத்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. இதைப்‌ பார்த்த 
வடனே ஜஐரேரப்பியர்க்கு மூஞ்சி சுருங்க ஆரம்பித்தது. 
ஐப்பான்‌ மட்டும்‌ ஏதோ விதிவிலக்காக இவ்வாறு மேம்‌ 
பாடு பெற்றதேயன்றி மற்ற நாடுகளுக்கெல்லாம்‌ அவ்விதம்‌ 
நடத்திவர இயலாதென்று நமது ஐரோப்பிய நண்பர்கள்‌ 
சொல்லத்‌ தொடங்கினார்கள்‌. சமீபத்தில்‌, பாரஸிீச 
(பொர்ஷியா) தேசம்‌ பிரதிநிதியாட்சி முறைமை ஸ்தாபனம்‌ 
செய்துகொண்டது. நமது ஐரோப்பிய நண்பர்களுக்கு 
யோசனை ஜாஸ்தியாய்‌ விட்டது. இதென்னடா! வெள்ளை 
நிறமற்ற ஜனங்களிடம்கூட மனுஷபாவம்‌ இருக்கிறது 
போல்‌ தோன்றுகிறதே, என்று அவர்கள்‌ ஆச்சரியமடைந்து 
வருகிருூர்கள்‌. 


3 ட 3 


என்ன செய்யலாம்‌. பாவம்‌! உலகம்‌ முழுதையும்‌ 
சதாகாலத்திலும்‌ ஐரோப்பியர்களே உன்னத நிலையிலிருந்து 
தம்‌.மிஷ்டப்படி, இம்சை செய்துவர முடியாதென்றே 
காணப்படுகின்றது! 


124 


லண்டன்‌ “டைம்ஸ்‌” பத்திரிகை இவ்விஷயமாச சில 
தினங்களின்‌ முன்‌ பிரஸ்தாபம்‌ செய்திருப்பதில்‌ பொர்ஷி 
யாவில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ புது ஆட்சி முறைமை நிலைத்து 
நிற்குமா என்பதைப்பற்றி வெகு சந்தேகத்துடன்‌ எழுது 
கிறது. இப்படி இவர்கள்‌ ஒருபுறம்‌ விசாரமடைந்து 
கொண்டிருக்க, மற்றொரு புறம்‌ கழ்திசை நாடுகளெல்லாம்‌ 
ஒன்றன்பின்‌ ஓன்றாச அபிவிருத்தியடைந்து சொண்டு வரு 
கின்றன. இந்தியாகூட பிரதிநிதியாட்சு வேண்டுமென்று 
கேட்கிறது. ௬ய ஆட்சி வேண்டுமென்கிறது. சும்மா 
சொல்வதுமட்ுமா? சீக்கிரம்‌ பெற்றுவிடவும்‌ செய்யும்‌ 
என்று தோன்றுகிறது. ஸார்வலோக நாயகர்சளாகிய 
வெள்ளை ஜனங்களுக்கு இவ்வாறு அடிக்கடி. துக்கங்கள்‌ 
நேர்ந்து வருவதுபற்றி நாம்‌ மிசவும்‌ அனுதாபம்‌ தெரிவிக்‌ 
கின்றோம்‌. 


நன்லி : பாரதி தரிசனம்‌ --இரண்டாம்பாகம்‌. 


37. துருக்கியின்‌ நிலை 


75 நவம்பர்‌, 7920 


துருக்கிக்கும்‌ நேசக்‌ சக்ஷியாருக்கும்‌ நடந்த உடம்‌ 
பாட்டைக்‌ துருக்கி இன்னும்‌ உறுதி செய்யவில்லை. மறு 
படியும்‌ ஒரு முறை தேசீயக்‌ சக்ஷியாரால்‌ துருக்கிக்குச்‌ சற்றே 
ஸளெளசர்யம்‌ ஏற்படலாமென்று தோன்றுகிறது. பால்கன்‌ 
யுத்த முடிவில்‌ துருக்கி தோற்றுப்‌ போய்விட்டது. தேசீயக்‌ 
சக்ஷிக்கு விரோதமான மனிதர்‌ துருக்கியில்‌ ஆட்சி செலுத்தி 
வந்தனர்‌. அவர்களுடைய கொள்கை எப்படி யிருந்த 
தென்றால்‌ :-- உள்நாட்டில்‌ தேசீயக்‌ சக்ஷியாரின்‌ சக்தியைக்‌ 
குறைக்கும்‌ பொருட்டு, அன்னியரின்‌ உதவி பெற்று அதனால்‌ 
அந்த: அன்னியர்கள்‌ நம்மைக்குதிரை யேறக்கூடி.ய நிலைமை 


722 


ஏற்பட்டாலும்‌ பெரிதில்லை; நாட்டை அன்னியர்‌ சொண்டு 
போனாலும்‌ போகுக; ஆனால்‌ தேசியக்‌ சக்ஷியார்‌ அளக்‌ 
கூடாது. இங்ஙனம்‌ கருதும்‌ மனிதர்‌ செய்துசொண்ட 
உடம்பாடு எப்படி யிருக்கும்‌! மேலும்‌, லண்டன்‌ நகரத்தில்‌ 
பால்சன்‌ தேசத்தார்களுக்கும்‌ துருக்கிக்கும்‌ உடம்பாடு 
கையெழுத்திடப்பட்டது. அதில்‌, மற்ற நிபந்தனைகளுடன்‌, 
அட்ரியாநோபிள்‌ ஜில்லாவைத்‌ துருக்கி விட்டுவிட வேண்டு 
மென்ற நிபந்தனையும்‌ சேர்ந்திருந்தது. அக்காலத்தில்‌, 
அன்வர்பாஷா முதலீய கேசீயக்‌ சக்ஷித்‌ தலைவர்கள்‌ துணி 
வாகவும்‌ தைரியமாகவும்‌ வேலை செய்தபடியால்‌ துருக்கிக்கு 
அட்ரியா நோபிள்‌ நஷ்டமாகாமல்‌ மிஞ்சிற்று. திடீரென்று 
அன்வர்பாஷா முன்னிருந்த கோழை மந்திரிசளைத்‌ தூக்கி 
எறிந்துவிட்டு, அதிகாரத்தைக்‌ சைவசப்‌ படுத்திக்கொண்டு, 
அட்ரியா நோபிளை இழக்கப்‌ போவதில்லை யென்று 
தெரிவித்துவிட்டார்‌. இதற்குள்‌, பால்கன்‌ தேசங்கள்‌ 
ஒன்றுக்கொன்று போராடத்‌ தொடங்கித்‌ தங்கள்‌ மனஸ்‌ 
தாபங்களைத்‌ தர்ப்பதற்குப்‌ பிறர்‌ மத்யஸ்தத்தை வேண்டக்‌ 
கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டபடியால்‌ அவற்றால்‌ 
துருக்கியை வற்புறுத்த முடியவில்லை. ஆனால்‌, “லண்டன்‌ 
உடம்பாட்டை நாங்களன்றோ கூட இருந்து முடித்து 
வைத்தோம்‌? அப்படியிருக்க அவ்வுடம்பாட்டுக்கு மாறாக 
அட்ரியா நோபிள்‌ துருக்கி வசத்திலிருப்பதை நாங்கள்‌ 
அங்கோரம்‌ செய்யமாட்டோம்‌” என்று ஆங்கில மந்திரிகள்‌ 
சொன்னார்கள்‌. அதற்கு அன்பர்பாஷா :-- **தங்கள்‌ 
இஷ்டப்படி. என்ன வேண்டுமானாலும்‌ செய்து கொள்ள 
லாம்‌. ஆனால்‌ அட்ரியா நோபிளைக்‌ கொடுக்கமாட்டேன்‌”” 
என்று சொல்லிவிட்டார்‌. ஓன்றும்‌ நடக்கவில்லை, 
துருக்கிக்கு அட்ரியா நோபிள்‌ மிஞ்சிற்று, அதுபோல்‌ 
இப்போது ஆசியா மைனரிலுள்ள அனடோலியாவின்‌ 
ராஜதானியாகிய அங்கோரா நசரத்தில்‌ கமால்பாஷர 


726 


தேசீயக்‌ கக்ஷமிப்‌ படைகளையும்‌, தக்ச உபபலங்களையும்‌ 
வைத்துக்கொண்டு சான்ஸ்டாண்டிநோபிள்‌ நகரத்தி 
லுள்ள துருக்கிய அதிகாரிகளிடம்‌ தரேஸ்‌, ஸ்மா்னா 
மாகாணங்களை இழந்துவிடாமல்‌ இருக்கும்படி. வற்புறுத்தி 
வருகிருர்‌. இப்போது ஸெவர்‌ உடம்பாட்டை உறுதி 
செய்யுமாறு நேசக்‌ கக்ஷியார்‌ வற்புறுத்தியதற்குத்‌ உத்திர 
மாகத்‌ துருக்கி சவர்மெண்டார்‌ அவ்விஷயம்‌ இப்போது 
அத்தனை அவஸரமில்லையென்று சமால்‌ பாஷாவின்‌ கூட்டத்‌ 
தாரை ஸமாதானப்படுத்தும்‌ பொருட்டாக அதைச்‌ சற்று 
மெதுவாகவே சவனிக்கும்படி நேர்கிறதென்றும்‌ தெரிவித்‌ 
திருக்கிறார்கள்‌. நேசக்‌ சக்ஷியாருக்குள்ளேயே ஸமாதான 
நிபந்தனைகளைப்‌ பற்றிய பூர்ண மன வொற்றுமையில்லாம 
லிருப்பதை யறிந்தே துருக்கிய அதிகாரிகளுக்கு இங்ஙனம்‌ 
சொல்ல தைர்யம்‌ ஏற்பட்டிருக்கக்‌ கூடுமென்று நினைக்‌ 
கிரோம்‌. ஜெர்மனி விஷயத்திலேயே பிரான்ஸாுக்கும்‌ 
இங்கிலாந்துக்கும்‌ மேன்மேலும்‌ அபிப்பிராய பேதங்கள்‌ 
தோன்றி வருகின்றன. அமெரிக்காவோ சொல்ல 
வேண்டியதில்லை; '“இங்கிலாந்தினிடம்‌ எனக்கு விரோதம்‌ 
கஇடையாது”” என்று அமெரிக்காவின்‌ புதிய ஜனாதிபதியாக 
நியமனம்‌ பெற்றிருக்கும்‌ ஹார்டிங்‌ என்பவர்‌ சொல்லு 
கருர்‌. நம்முடைய பிராண ஸ்நேஹிதனாக உயிர்த்துணை 
யாக இருந்த ஓருவன்‌ இப்போது நமக்கும்‌ தனக்கும்‌ 
விரோதமில்லை யென்று சொல்ல நேர்ந்தால்‌ முன்‌ இருந்த 
ஸ்நேஹ நிலை எத்தனை தூரம்‌ குறைந்து போய்விட்ட 
தென்பது சொல்லாமலே விளங்கும்‌. இத்தாலியோ 
மிசவும்‌ அபாயகரமான உள்‌ நாட்டுக்‌ குழப்பத்தில்‌ அழுந்திக்‌ 
கடக்கிறது. இந்த நிலையில்‌ தாமேன்‌ தமது கழுத்திலே 
அவசரமாகச்‌ சுருக்குப்‌ போட்டுக்‌ கொள்ள வேண்டும்‌ 
என்று துருக்கி நினைத்தே இங்ஙனம்‌ வாயிதா போடுகிற 
தென்று தோன்றுகிறது. ஆனால்‌ இங்ஙனம்‌ துருக்கி 


127 


கொடுத்த உத்தரத்தில்‌ நேசச்‌ சகக்ஷியாருக்குக்‌ கோப 
மூண்டாய்‌ அவார்சள்‌ இதுவரை துருக்கி ராலாங்கப்‌ 
பொக்கிஷத்துக்குச்‌ செய்துகொண்டு வந்த பண உ குவியைக்‌ 
குறைத்துவிடப்‌ போகிறார்களென்றும்‌, அதன்‌ மேலும்‌ 
துருக்கி சரிப்பட்டு வராவிட்டால்‌ இறுதிச்‌ சீட்டுப்‌ பிறப்‌ 
பிக்ச நேருமென்றும்‌ நேற்று கிடைத்த ராய்ட்டர்‌ குந்தி 
யொன்று சொல்லுகிறது. இதினின்றும்‌, துருக்கி மந்திரி 
கள்‌ என்ன விதமான செய்கையை மேற்கொள்வார்‌ 
சளென்பது தெரியவில்லை. 


ஆனால்‌, நேசக்‌ சக்ஷியாரின்‌ இறுதிச்‌ சீட்டு (எங்கள்‌ 
வார்த்தையை அங்கீகாரம்‌ செய்யாவிட்டால்‌ யுத்தந்‌ 
தொடங்குவோமென்ற சட்டு) துருக்கெயரை நடு நடுங்கச்‌ 
செய்துவிடுமென்று தோன்றவில்லை. 


௭ சில குறிப்புகள்‌ என்ற கட்டுரைப்‌ பகுதி-பாரதி குமிழ்‌ 


38. பாரஸீகத்துக்கு ஸெளக்ய காலம்‌ 
179 நவம்பார்‌ 1920 


பாரஸீகத்திலுள்ள ப்ரிடிஷ்‌ துருப்புகள்‌. இந்தத்‌ 
துருப்புகள்‌ முழுவதையும்‌ ப்ரிடிஷ்‌ சவர்ன்மெண்டார்‌ 
அங்கிருந்து மீண்டு வரும்படி, கட்டளை பிறப்பித்து விட்‌ 
டார்களென்று ஸமீபத்தில்‌ வந்த லண்டன்‌ தந்இ 
யொன்றினால்‌ விளங்குகிறது. இதுபோலவே, மெலஸபடே,/ 
மியாவில்‌ ப்ரிடிஷரால்‌ அமைக்கப்பட்டு வரும்‌ அரிய 
ஆட்சியின்‌ வசம்‌ அந்நாட்டை ஓப்புவிப்பதாகிய நோக்க ழ்‌ 
துடன்‌ அங்குள்ள இந்திய, பிரிடிஷ்‌ ஸைந்யங்களையும்‌ 
தாகத்‌ தெரிகிறது. சிறிது காலத்தின்‌ முன்புகூட வட 
மேற்குப்‌ பாரஸீகத்திலிருந்து போல்ஷ்விக்கரை த்‌ 

ப. உட 


128 


துரத்தும்‌ பொருட்டாக ப்ரிடிஷ்‌ படைகள்‌ உபயோகப்‌ 
படுத்தப்‌ பட்டனவென்று இந்தியா சவார்ன்மெண்டார்‌ 
வெளியிட்ட அறிக்கையிலிருந்து லண்டன்‌ *டைம்ஸ்‌” 
முதலிய ஆங்கிலப்‌ பத்திரிகைகளுக்குக்‌ சோபமூண்டு அவை 
ப்ரிடிஷ்‌ சவர்ன்‌மெண்டாரைக்‌ சண்டித்துதெழுகின்றன. 
“அந்த அறிக்கை உண்மையா, பொய்யா 2 பொய்யானால்‌ 
அதனை உடனே ப்ரிடிஷ்‌ சவார்ன்மெண்டார்‌ மறுக்க 
வேண்டும்‌. அதனை வெளியிட்டது பற்றி இந்தியா சவர்ன்‌ 
மெண்டாரைக்‌ கண்டிக்கவும்‌ வேண்டும்‌”? என்று லண்டன்‌ 
“டைம்ஸ்‌” சொல்லுகிறது, எது எப்படியாயினும்‌, பாரஸீ 
கத்திற்கு இவ்விஷயம்‌ பெரியதோர்‌ நிவரா்த்தியாகவே 
கருதத்‌ தக்கது. ஆரம்பத்தில்‌ இதனால்‌ பாரஸீகத்துக்கு 
அன்னியர்களிடமிருந்து இடையூறுகளும்‌, கஷ்டங்களும்‌ 
நேரிடலாம்‌. எனினும்‌, காலக்கிரமத்தில்‌, இதினின்றும்‌ 
பாரஸீகத்துக்கு வயிற்றுப்‌ பூச்சி வெளியேறியதால்‌ மனித 
னுக்கு நலமேற்படுதல்‌ போல முற்றிலும்‌ நன்மைதானேற் 
படுமென்பது எனக்கு நிச்சயம்‌, 


விநோதத்‌ திரட்டு என்ற கட்டுரைப்‌ பகுதி--பாரதி தமிழ்‌ 


39. ஐாலாந்துக்கு ஸ்வதந்த்ரம்‌ 
கொடுக்க மாட்டோம்‌ 


19 நவம்பர்‌ 1920 

இந்த மாதிரி தர்ம ஸமாசாரங்கலாக்‌ கொஞ்சம்‌ மறை 
பொருளாக மூடின பாஷையில்‌ சற்றே இரண்டர்த்தம்‌ 
தோன்றும்படியாசப்‌ பேசுவது இதுவரை மிஸ்டர்‌ வாய்ட்‌ 
ஜ்யார்ஜ்‌ போன்ற *₹ராடிகல்‌”” (வேர்த்திருந்‌த) ராஜ தந்திரி 
களின்‌ வழக்கமாக இருந்தது. அதிலும்‌, அமெரிக்கா 
விடம்‌ யுத்த மையத்தில்‌ ஏராளமாகப்‌ பணம்‌ சடன்‌ 


120 


வாங்க வேண்டியிருந்தபடியாலும்‌, மற்றபடி அஹார 
வஸ்துக்கள்‌, ஸேனைக்கு வேண்டிய பண்டங்கள்‌, மனித 
பலம்‌ முதலிய வேறு பல உதவிகளும்‌ அவசியமாச இருந்த 
படியாலும்‌, விடுதலை விஷயத்தில்‌ ஏராளமான பக்தி, 
ஆவேசம்‌ காட்டுவதும்‌, விடுதலை மறுப்புக்‌ கொள்கைகளை 
மிகவும்‌ ஜாக்கிரதையான, இரண்டு பொருளுடைய மொழி 
களில்‌ மறைத்துச்‌ சொல்வதும்‌ ஆங்கில மந்திரிகளுக்கு 
அவஸரமாகவும்‌ இன்றியமையாதன ஆசவும்‌ ஏற்பட்டன. 
இப்போது சண்டை முடிந்துவிட்டது, அமெரிக்கா மேலே 
சடன்‌ கொடுக்கக்கூடிய மனமில்லாது போய்விட்டது. 
மல்லாமல்‌ ஜெொர்மானியருக்காக ஓதப்பட்ட தர்ம ஸத்‌ 
ரங்களையெல்லாம்‌ இங்கிலாந்தும்‌ அனுஸரித்து ஐர்லாந்‌ 
துக்கு ஸ்வராஜ்யம்‌ கொடுக்க வேண்டுமென்று பல 
அமெரிக்கத்‌ தலைவர்‌ வற்புறுத்துகிறார்கள்‌. கடன்‌ கொடுக்‌ 
சவும்‌ மாட்டோம்‌. நம்‌ கீழேயிருக்கும்‌ தேசத்தை வேறு 
வெட்டிட வேண்டுமென்று வற்புறுத்த வருவாஞாம்‌. 
தூார்ம ஸுூத்ரங்களாம்‌! தார்ம ஸுத்ரங்கள்‌ நம்முடைய 
எதிரிகளிடமுள்ள குற்றங்களை உலசகத்தாருக்‌ செடுத்துக்‌ 
காட்டுவதற்கு உதவியாகப்‌ பாதிரிகளாலும்‌ பண்டிதர்‌ 
களாலும்‌ அமைக்கப்பட்டன. நாம்‌ செய்யும்‌ அநியாயங்கள்‌ 
நம்முடைய ஸெளகர்யத்துக்கு அவசியமானவை. ஸளெளசா்‌ 
யத்தைக்‌ குறைத்துக்‌ கொண்டு தார்ம ஸுத்ரங்களைக்‌ 
கவனிப்பது நமக்குப்‌ பொருந்தாது. இங்ஙனம்‌ பர்யா 
லோசனை செய்து ஆங்கிலேய மந்திரிகள்‌ விடுதலை மறுப்பு 
விஷயத்தை முன்போல்‌ இன்பமான பாரஷையால்‌ மறைத்து 
வைக்கும்‌ சடங்கைக்கூடக்‌ சைவிட்டு முரட்டு பாஷையில்‌ 
கெட்டியாக ஐர்லாந்துக்கு விடுதலை கஇடையாதென்று 
ஸாதிக்கத்‌ தொடங்கி விட்டார்கள்‌. ஐர்லாந்து விஷயமான 
ரஸமிகுந்த லண்டன்‌ ராய்ட்டர்‌ தந்தியொன்று நேற்று 
வந்தது. அதன்‌ விவரமான வடிவத்தை நேற்றைய 


180 


மித்திரன்‌ தந்தப்‌ பக்கங்களிலே காணலாம்‌. மிஸ்டர்‌ ஆஸ்க்‌ 
வித்‌ (மாஜி ப்ரதம மந்திரி) இங்கிலாந்துக்கு ராணுவ விபத்‌ 
துக்கள்‌ ஏற்படாதபடி. தடைகளேற்படுத்திக்‌ கொண்டு 
மற்றப்படி ஸம்பூர்ணமான ஸ்வராஜ்யம்‌ கொடுக்கவேண்டு 
மென்று பார்லிமெண்ட்‌ ஸபையில்‌ சொன்னார்‌. 


எழுந்தார்‌. லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ மந்திரி. சத்தியைச்‌ 
சுற்றக்‌ தொடங்கிவிட்டார்‌. மெய்யான உருக்குக்‌ சத்தி 
யன்று; பாஷைக்‌ கத்தி; வாக்கு வாள்‌. ஐர்லாந்துக்கு ஸ்வா 
இனம்‌ கொடுத்த பிறகும்கூட பழைய புண்களை மறந்து 
ஜூார்லாந்து இங்கிலாந்திடம்‌ நட்புச்‌ செலுத்துமென்று 
மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ நம்பவில்லை. அவரால்‌ நம்ப முடி. 
யவில்லை. குற்றமுள்ள நெஞ்சு குறு குறு குறு குறு என்னு 
மாம்‌. அவருடைய இனத்தார்‌ பண்ணிய பிமைகளெல்லாம்‌ 
அவருக்குத்‌ தெரியாதா? எனினும்‌, ஆங்கிலேயர்‌ தம்மைப்‌ 
போலே பிறரையும்‌ நினைத்து ஸித்தாந்தங்கள்‌ ஏற்படுத்து 
வது தவறென்றும்‌ ஐரிஷ்‌ ஜாதியாருடைய சரித்திரத்தை 
தோக்குமிடத்தே, அவர்கள்‌ நெடுங்காலமாசக்கஷ்டப்பட்டு 
பரிசுத்தமடைந்த கூட்டத்தாராதலால்‌, அவர்களுடைய 
மனம்‌ சகல்மனதாக இராமல்‌ நன்றாகக்‌ குழைந்து, பக்குவப்‌ 
பட்டு, தெய்வபக்கிக்கு வசப்படுவதாகச்‌ சமைந்திருத்தல்‌ 
விளங்குகிறதென்றும்‌, ஆதலால்‌, ஐர்லாந்து தனக்கு ஸ்வா 
தனம்‌ கிடைத்தால்‌, விரைவிலே இங்கிலாந்தின்‌ பழைய 
பிழைகளை மறந்து, இங்கிலாந்துடன்‌ உண்மையான நட்புப்‌ 
பாராட்டியே வருமென்றும்‌ நான்‌ நினைக்கிறேன்‌. ஐர்லாந்‌ 
துக்கு ஸ்வாதீனம்‌ கொடுத்ததால்‌, அந்நாட்டிற்கும்‌, இங்‌ 
கிலாந்துக்கும்‌ கேடு சூழும்‌ பிற நாடுகளுக்கும்‌ அஃதோரா்‌ 
துூண்டுதலாகுமென்று மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ல்‌ சொல்லு 
கிறார்‌. ஐரிஷ்‌ துறைமுகங்களின்‌ பரிபாலனம்‌ இங்கிலாந்தின்‌ 
கை.பின்றும்‌ நமுவுமாயின்‌ அதனால்‌ இங்கிலாந்தின்‌ ராணுவ 
சக்திக்கு பங்கம்‌ நேருமென்றார்‌. அங்ஙனம்‌ நேரும்படி 


14] 


செய்யக்கூடிய எந்த ஏற்பாட்டையும்‌ இங்கிலாந்து அங்க 
கரிக்க முடியாதென்‌ூருர்‌. 


மற்றக்‌ குடியரசு நாடுகளுக்குள்ள ஸ்‌ தாபனம்‌ ஐர்லாந்‌ 
துக்குக்‌ கொடுக்க வேண்டுமென்று மிஸ்டர்‌ அஸ்க்வித்‌ 
வாயினால்‌ சொல்லிய போதிலும்‌, அவருடைய உட்கருத்து 
அப்படியில்லையென்பதை மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ 
எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. ஏனென்றால்‌, ஜஐர்லாந்துக்கு 
ஸ்வராஜ்யம்‌ கொடுப்பதில்‌ கடற்‌ சண்டைக்‌ தயாரிப்புக்‌ 
ச௪ளுக்கு ஸ்தலங்களாசக்‌ கூடிய துறைமுகங்களின்‌ மேற்‌ 
பார்வை ப்ரிட்ஷ்‌ சவர்ன்மெண்டாரிடம்‌ வைத்துக்‌ கொள்‌ 
ளலாமென்று மிஸ்டர்‌ அஸ்க்வித்‌ சொல்லுகிறார்‌. அப்படி 
யானால்‌, சானடா, ஆஸ்திரேலியா முதலிய குடியேற்ற 
அரசுகளின்‌ ஸ்தானத்தை ஐர்லாந்துக்குக்‌ கொடுப்பதாக 
மாட்டாது ஏனென்றால்‌, கானடா, அஸ்திரேலியா முதலிய 
குடியேற்ற நாடுகள்‌ தம்‌ துறைமுசங்களின்மீது பரிபூர்ண 
மான, வகுக்கப்படாத, தனியதிகராம்‌ செலுத்தி 
வருகின்றன. 


மேலும்‌, 1918-ஆம்‌ வருஷத்தில்‌ ஐர்லாந்து தேசத்து 
“ஸின்பீன்‌”” கக்ஷியார்‌ ஜொர்மனியுடன்‌ சலந்து ப்ரிட்டிஷ்‌ 
அரசாட்சிக்கு விரோதமாக நடத்திய சூழ்ச்சியைப்பற்றிய 
அறிக்கை யொன்று சீக்கிரத்தில்‌ ஸர்க்காரால்‌ ப்ரசுரம்‌ 
செய்யப்படுமென்று மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ தெரிவித்‌ 
தார்‌. 


ஜர்லாந்து தேசத்துக்‌ கடல்‌ துறைகள்‌ ப்ரிட்டனுக்கு 
எத்தனை விபத்தாக மாற்றத்தக்கன வென்பதும்‌, 
ஸின்பீன்சஉள்‌ அவற்றை எங்ஙனம்‌ பயன்படுத்திச்‌ சதி 
யாலோசனை நடத்தினார்களென்பதும்‌, அவர்கள்‌ அங்ஙனம்‌ 
பயன்‌ படுத்த முடியாமற்போயினதெப்படி. யென்பதும்‌, 
அவர்கள்‌ இங்கிலாந்து தன்‌ சைக்குள்‌ இறுகப்‌ பிடித்துக்‌ 


42 


கொண்டிராவிட்டால்‌ இன்னும்‌ அப்படியே வேலை செய்‌ 
வார்களென்பதும்‌ ஸர்க்கார்‌ ப்ரசுரம்‌ செய்யப்‌ போகிற 
அறிக்கையில்‌ நன்ராக விளங்குமாம்‌. ஆதலால்‌, ஐர்லாந்தை 
இறுகப்‌ பிடித்துக்கொண்டிருக்கும்‌ சைப்பிடியை நெகிழ 
விடப்‌ போவதில்லையென்று மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ 
சொல்லுகிருர்‌. 


இங்கு, 


“மீ தெதழும்‌ மொக்குளன்ன யாக்கையை விடுவ 
தல்லால்‌ 
சதையை விடுவதுண்டோ, இருபது திண்தோள்‌ 
உண்டா(க)2” 


(நீர்‌ மீதெழும்‌ குமிழி போன்ற இந்த சரீரத்தை 
விட்டாலும்‌ விடுவேனேயல்லாமல்‌, என்‌ உறுதியான தோள்‌ 
இருபது மிருக்சையிலே, நான்‌ ஸீதையை விடுவேனென்று 
நினைக்கவுஞ்‌ செய்யலாமோ?) 


என்று ராவணன்‌ சொல்லியதாசக்‌ கம்பர்‌ எழுதுியிருக்‌ 
திற வரிகள்‌ எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றன. ராவண 
னுடைய கதி மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜுக்கும்‌ வரக்கூடா 
தென்று நான்‌ மனப்பூர்வமாகக்‌ கடவுளை வேண்டுகிறேன்‌. 
ஜா்லாந்து தன்‌ கடற்படையையும்‌ நிலப்படையையும்‌ தன்‌ 
இஷ்டப்படி. சமைத்து நடத்துவதென்ற அம்சம்‌ சேர்ந்த 
எந்த ஏற்பாட்டையும்‌ ப்ரிடிஷ்‌ சவர்ன்மெண்டார்‌ எந்தக்‌ 
காலத்திலும்‌ ஒப்புக்கொள்ள முடியாதென்று மிஸ்டர்‌ 
லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ தெரிவிக்கிறார்‌. இந்த விஷயத்தை ஐயந்‌ 
திரிபற, மிகத்‌ தெளிவாக, எல்லோரும்‌ உணரும்படி, அழுத்‌ 
இச்‌ சொல்ல விரும்புவதாவும்‌ அவர்‌ தெரிவிக்கிறார்‌. எந்தக்‌ 
காலத்துக்குமா? அதாவது, யுசாந்தம்‌ வரைக்குமா? உலக 
முடிவு .வரை, எப்போதுமே ஐர்லாந்துக்குத்‌ தன்‌ இஷ்டப்‌ 
படி படை சமைத்துப்‌ பராமரிப்பதாகிய, மற்றக்‌ குடியேற்ற 


142 


நாடுசளுந்குள்ள உரிமை கிடைக்கக்‌ கூடாதென்று மிஸ்டர்‌ 
லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ சொல்லுவது எனக்கு ஒரு பக்கத்தில்‌ 
வருத்தத்தையும்‌ மற்றொரு பக்கத்தில்‌ நசைப்பையும்‌ விளை 
விக்கிறது. விரைவில்‌ ஐர்லாந்தின்‌ விஷயத்துக்கு ஒரு முடி 
வேற்பட வழியில்லாமலிருப்பது பற்றி வருத்தமும்‌, இப்‌ 
படிப்பட்ட மந்திரிகள்‌ வசம்‌ இங்கிலாந்து அகப்பட்டுக்‌ 
கொண்டு தாழ்வடைகிறதென்று வருத்தமும்‌, மிஸ்டர்‌ 
லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ உலக முடிவுரை ஐர்லாந்தை அடிமைப்‌ 
படுத்தி ஆள முடியுமென்று நம்‌ (வதை எண்ணுமிடத்தே 
பெரு நகைப்பும்‌ தோன்றுகின்றன. இரும்புருளையா, நம்‌ 
இஷ்டமான வரை நமது காலடியிலே போட்டிருப்பதற்கு! 
மனிதர்‌ கூட்டமன்றோ? உலகமெங்கும்‌ ஸமத்வ ஞானத்தை 
வற்புறுத்துவதாகிய கல்வித்‌ இ ஓங்கிக்கொண்டிருக்கசையில்‌ 
ஒரு கூட்டத்தார்‌ மற்றறாரு பிரமாண்டமான லஷ்க்கணக்‌ 
கான ஜனக்‌ கூட்டத்தை எத்தனை காலம்‌ தாழ்ந்த 
நிலையிலே அழுத்தி வைத்துக்‌ கொண்டிருத்தல்‌ ஸாத்யப்‌ 
படும்‌? 


குடியேற்ற நாடுகளைப்‌ போன்ற ஸ்தானம்‌ ஐர்லாந்துக்‌ 
குக கொடுத்தால்‌ உடனே மிசவும்‌ எளிதாக, ஆறு லகஷத்‌ 
துக்குக்‌ மேல்‌ ஏழு லக்ஷம்‌ வரை கட்டாய ராணுவ ஸேவசம்‌ 
விதித்து ஜர்லாந்தியர்‌ பெரிய ஸேனை அமைத்துக்‌ சொள்‌ 
வார்களென்றும்‌, அதினின்றும்‌ இங்கிலாந்திலும்‌ சாட்டாய 
ராணுவ ஸேவகம்‌ விதிக்க நேருமென்பதைதக்‌ தொழிற்‌ 
சகியார்‌ உணர்ந்துகொள்ள வேண்டுமென்றும்‌ மிஸ்டர்‌ 
லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ எச்சரித்தார்‌. இதில்‌, மிசவும்‌ ரஸமான 
உபகதை யொன்று கிளைக்கிறது. அதாவது, கட்டாய 
ஸேவசகம்‌ வருமென்று பயமுறுத்துவதில்‌ மிஸ்டர்‌ லாயட்‌ 
ஜ்யார்ஜ்‌ தொழிற்ககஷியாரிடையே மட்டும்‌ பெயர்‌ குறிப்‌ 
பிட்டுப்‌ பேசியதன்‌ நியாயமென்ன? ஐர்லாந்துக்கு 
வீடுதலை வேண்டுமென்பதில்‌ அனுதாப முடையோர்‌ 


144 


இங்கிலாந்தில்‌ தொழிற்‌ சக்ஷியாரிடையே மாத்திரந்தான 
இருக்கிரார்சள்‌? மற்றக்‌ சகஷியாரிடையே இடையாதா? 
இருஷ்டாந்தமாக, ஸர்க்கார்‌ உக்யோசம்‌ இடைக்கும்‌ வரை 
மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ல்‌ தாமே, ஐர்லாந்தின்‌ விடுதலைக்‌ 
காச மனமுருகிக்‌ சண்ணீர்‌ விட்டுக்கொண்டிருக்சவில்லையா? 
எனவே, தொழிற்‌ சக்ஷியாரைப்‌ பெயர்‌ சொல்லிக்‌ குறிப்‌ 
பிட்டதன்‌ சாரணம்‌ யாதென்றால்‌ கட்டாய ராணுவ 
ஸலேவகம்‌ சட்டமாகும்‌ பக்ஷத்தில்‌ அது மற்ற திரவிய 
வந்தார்‌, வியாபாரிகள்‌, உபாத்தியாயர்‌ மந்திரிகள்‌ முதலிய 
வகுப்பினரைத்‌ இீண்டுவதைத்‌ காட்டிலும்‌ ஏழைத்‌ 
கொழிலாளிசளையே அதிகமாகத்‌ சீண்டுமென்ற விஷயம்‌ 
மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜின்‌ மனதிலிருந்து, அது அவரை 
மீறியே, வேறொரு விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேசுசையில்‌? 
அவார்‌ நாவிற்கு வந்துவிட்டது. இது நிற்சு ஐர்லாந்தின்‌ 
விஷயமாக மந்திரி லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ சொல்லும்‌ விஷயங்‌ 
சளை மீண்டும்‌ சவனிப்போம்‌. 


மேலும்‌, ஐர்லாந்திலேயே, (ப்ராட்டஸ்டெண்ட்‌) 
வர்க்கத்‌ தாரின்‌ தொசையும்‌ செல்வாக்கும்‌ மிகுதிப்பட்டது 
இங்கிலீஷ்‌ ஆட்டிக்குச்‌ சார்பாக நின்று பொது ஐரிஷ்‌ 
விடுதலையை எதிர்ப்பதுவுமாகிய அல்ஸ்டர்‌ மாசாணத்தை 
அதன்‌ ஸம்மதத்துக்கு மாறாக எந்தப்‌ பார்லிமெண்டுக்கும்‌ 
(அதாவது, ஐரிஷ்‌ பார்லிமெண்டுக்கு) உட்படுத்துவதாச 
உத்தேசங்‌ கடையாதென்பதை மிஸ்டர்‌ லாய்‌. ஜ்யார்ஜ்‌ 
அழுத்திக்‌ கூறினார்‌. அல்ஸ்டர்‌ மாகாணத்துக்குத்‌ தனிப்‌ 
பார்லிமெண்ட்‌ கொடுப்பதே, ஒற்றுமையை நிலை நிறுத்து 
வதுற்குத்‌ தக்க உபாயமென்று தெரிவித்தார்‌. எந்த 
ஒற்றுமையை? ஐரிஷ்‌ ஒற்றுமையையா? ஒரு தேசத்துக்கு 
இரண்டு பார்லிமெண்ட்‌ கொடுத்து, அந்த தேசத்தை 
ஒற்றுமைப்படுத்துவது வி நோரதமான வழிதான்‌: 
லண்டனில்‌ ஒரு பார்லிமெண்ட்‌, மான்செஸ்டரில்‌ ஒரு 


742 


பார்லிமெண்ட்‌ வைத்து இங்கிலீஸ்‌ ஒற்றுமையை அதிகப்‌ 
படுத்தலாமென்ற யோசனையை மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ 
அங்கீகாரம்‌ செய்வாரா? ஐரிஷ்‌ சுங்கத்‌ தீர்வையும்‌ 
வருமான வரியும்‌ பீரிடிஷ்‌ கவர்ன்மெண்டாரின்‌ ஆதிக்‌ 
சத்தின்‌ &மேதான்‌ வைத்துக்கொள்ளப்‌ போகிருர்சளாம்‌ 
அதுவும்‌ இன்றியமையாததுதானென்பதற்கு மிஸ்டர்‌ 
லாய்ட்‌ ஜ்யார்ல்‌ ஏதேதோ நொண்டி. முகாந்தரம்‌ சொல்லு 
கருர்‌. 

இந்தக்‌ கொள்சைகளுடனே இவார்கள்‌ செய்யப்‌ 
போகிற ஸ்வராஜ்யச்‌ சட்டத்தை ஐர்லாந்துவாஸிகள்‌ தடி. 
முனையாலேகூடக்‌ தண்டமாட்டார்கள்‌. இதை எர்லாந்தில்‌ 
யாரும்சிறிதேனும்‌ அங்கீகாரம்‌ செய்துகொள்ள மாட்டார்‌ 
சளென்பதை மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ல்‌ தாமே அங்க£கரிக்‌ 
கிறார்‌. அங்ஙனம்‌ அவர்‌ அங்கோரம்‌ புரிந்தும்‌, அவரும்‌ 
அவருடைய கூட்டத்தாரும்‌ பார்லிமெண்டில்‌ ஸ்வராஜ்ய 
மசோதா வொன்றைக்‌ கொண்டு விட்டுக்கொண்டு, முதல்‌ 
வாதம்‌, இரண்டாம்‌ வாதம்‌ முதலிய விளையாட்டுக்களில்‌ 
ஏன்‌ வீணாக நேரத்தைச்‌ செலவிடுகிறார்களென்ற விஷயம்‌ 
எனக்கர்த்தமாசவில்லை. ஒரு வேளை ஒரு நிஷ்ப்ரயோஜனச்‌ 
சட்டத்தை மிசவும்‌ படாடோபங்களுடன்‌ செய்து 
முடித்துக்‌ சையில்‌ வைத்துக்கொண்டே-- '*நாங்களென்ன 
செய்வோம்‌? ஐா்லாந்துக்கு ஸ்வராஜ்யம்‌ கொடுக்கப்‌ 
போனோம்‌. அவர்கள்‌ வாங்கிக்கொள்ள மறுக்கிரூர்கள்‌. 
எனவே, எங்கள்‌ பொறுப்புக்‌ கழிந்தது” என்று சொல்லித்‌ 
தங்கள்‌ மனஸாக்ஷிக்கும்‌ அமெரிக்கர்‌ முதலியவர்களின்‌ 
கூக்குரலுக்கும்‌ ஒரு சழிப்புக்‌ சழித்துவிடலாமென்று 
மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜும்‌ அவருடைய நண்பர்களும்‌ 
நினைப்பதாகத்‌ தோன்றுகிறது. 

ஆனால்‌, இங்ஙனம்‌ நாடகம்‌ காட்டுவதிலிருந்து 
ஐாீலாந்து வாஸிசள்‌ ஸமாதான மெய்த மாட்டார்சளென்‌ 


746 


பதையும்‌, ஐர்லாந்தில்‌ ஸமரதான மேற்படும்‌ வரை 
இங்கிலாந்திற்கு ஸமாதானம்‌ ஏற்பட வழியில்லை யென்‌ 
பதையும்‌ மிஸ்டர்‌ லாய்ட்‌ ஜ்யார்ஜ்‌ ஒருங்கே மறந்து 
விட்டது பற்றி வருத்தப்படுகிறேன்‌. 


-- ரஸத்திரட்டு என்ற கட்டுரை-- பாரதி தமிழ்‌ 


40. நாகரீகத்தின்‌ ஊற்று 
ச ரிப்ரவரி 1927 


ப்ரான்ஸ்‌ தேசத்து முதல்‌ மந்திரி ஸ்தானத்திலிருந்த 
வராகிய ஸ்ரீமான்‌ க்ளெமான்ஸோ சல தினங்களாக 
இந்தியாவில்‌ ஸஞ்சாரம்‌ பண்ணி வரும்‌ செய்தி நம்‌ நேயர்‌ 
களுக்குத்‌ தெரிந்ததேயாம்‌. இவருக்குச்‌ சில நாட்களின்‌ 
முன்னே பம்பாயில்‌ நடந்த விருந்தின்போது இவர்‌ செய்த 
ப்ரஸங்கத்தில்‌ பின்வரும்‌ ஸார மயமான வாக்யம்‌ சாணப்‌ 
படுகிறது :--- 


“ப்ரான்ஸிற்காக இரத்தம்‌ சிந்திய மக்களைப்‌ பெற்ற 
தேசத்தை வந்து பார்த்தது எனக்குப்‌ பெருமையுண்டாக்கு 
கிறது. ப்ரெஞ்ச்‌ குடும்பங்களுடன்‌ இந்திய இப்பாய்‌ 
களிருந்த போது நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. அவர்களுடைய 
மரியாதையும்‌அன்பும்‌ ப்ரான்ஸ்‌ தேசக்தாரை மோஹிக்கும்‌ 
படி செய்தன. க&ீழ்த்திசையானது நாகரிகத்தில்‌ குறைந்த 
குன்று. அன்பு மானுஷ்கம்‌ என்பவற்றிற்குரிய மஹோந்நத 
லக்ஷ்யங்களெல்லாம்‌ கீழ்த்திசையிலிருந்து வத்தன. 
மேற்குத்‌ திசையார்‌ அவற்றை ஸ்வீகரித்துத்‌ தம்முடைய 
லகஷ்்யங்களாகச்‌ செய்துகொண்டனர்‌. எனவே, உங்களைக்‌ 
காட்டிலும்‌ உயர்ந்த நாகரிகத்தின்‌ ப்ரதிநிதியாக என்னை 
மதித்து நான்‌ உங்களோடு பேசவில்லை, (இந்தியாவாகிய) 


147 


நாகரிகத்தின்‌ ஊற்றை நோக்கி நீஞ்சி வந்தவனாக என்னை 
மதிக்கிறேன்‌” என்றார்‌. 


இவா்‌ யார்‌? ப்ரான்ஸ்‌ தேசத்து முதல்‌ மந்திரியாக 
இருந்து அதி ஸமீப காலத்தில்‌ விலகியவர்‌. வெறும்‌ 
இலக்கியப்‌ படிப்புமட்டும்‌ உடையவரல்லர்‌. மிகவும்‌ 
பமுத்த லெளகிகத்‌ தேர்ச்சியும்‌, ஐரோப்பிய ராஜ்தந்த்ரத்‌ 
தில்‌ மஹாகீர்த்தி வாய்ந்த நிபுணத்‌ தன்மைய முடையவர்‌. 
இவரே பத்து வருஷங்களுக்கு முந்தி இவ்விதமாகப்‌ பேசி 
யிருக்கமாட்டார்‌. இரண்டு வருஷங்களுக்கு முன்‌ இப்படிப்‌ 
பேசியிருக்க மர்ட்டார்‌ நினைத்துக்கூட இருக்கமாட்டார்‌. 
ஐரோப்பிய நாகரிசமே மேம்பட்டதென்று நினைத்திருப்‌ 
பார்‌. இன்றைக்கு இந்தியாவை வந்து கூடியவரை 
நிஷ்பக்பாதமான, தெளிந்த விழிகளுடன்‌ பார்க்கும்‌ 
போது, இந்த எண்ணம்‌ இவர்மீது வற்புறுத்தப்படுகிறது. 
இவருடைய வசனத்தை நன்றாக அன்றிப்‌ படிக்கும்படி, 
நம்மவார்களை வேண்டுகிறேன்‌. இவர்‌ என்ன சொல்லு 
கிறார்‌? ஐரோப்பிய நாகரிகத்தின்‌ பரம லக்ஷ்யங்கள்‌ அவார்‌ 
கள்‌ எதிர்காலத்தில்‌ நிறைவேற்றக்‌ கருதும்‌ தாமங்கள்‌, 
ஐரோப்பாவுக்கு சொந்தமல்ல வென்றும்‌ அவை சழ்த்திசை 
யிலிருந்தே கிடைத்தன வென்றும்‌ சொல்லுகருர்‌. நாமே 
ஐரோப்பாவுக்கு லக்்ட தானம்‌ செய்தோமென்றும்‌ நம்‌ 
முதவியின்றி அவர்கள்‌ இன்னும்‌ பச்சை குத்திய நிர்வாண 
மான சாட்டு ஜனங்களாகவே யிருந்திருப்பார்களென்றும்‌ 
அங்கீகரித்துக்‌ கொள்ளுகிறார்‌. ஆசியாவிலிருந்து நாகரிகம்‌ 
ஐரோப்பாவுக்குச்‌ சென்றது. ஆசியாவின்‌ நாசரிகத்துக்கு 
மூல ஸ்தானம்‌ நமது பாரத வர்ஷம்‌. ஆனால்‌ முற்காலத்தில்‌ 
நாம்‌ எத்தனை உயர்ந்த நிலைமையிலிருந்து உலகத்திற்கு 
எத்தனை அரிய நலங்கள்‌ செய்தபோதிலும்‌ இப்போது நாம்‌ 
சரியான நிலைமையிலில்லா திருப்போமானால்‌ தநமதுபண்டைக்‌ 
காலப்‌ பெருமை யாருக்கும்‌ நினைப்பிராது. இன்று மீண்டும்‌ 


748 


நமது தேசம்‌ அபூர்வமான ஞானத்திசழ்ச்சியும்‌ சக்திப்‌ 
பெருக்சமும்‌ உடையதாய்த்‌ தலைதூக்கி நிற்பதே நமது 
பெருமையைக்‌ குறித்து ஸ்ரீமான்‌ க்ளெமான்ஸோ முதலிய 
வர்கள்‌ மேலே காட்டியபடி பூஷித்துப்‌ பேசக்‌ காரணமா 
கிறது. எனினும்‌ நாம்‌ உலசத்திற்குப்‌ புது வழி காட்டத்‌ 
தகுதியடையோமென்பதை ருஜுப்படுத்தி யிருக்கிரோமே 
யன்றி இன்னும்‌ அந்த ஸ்தானத்தில்‌ நாம்‌ உறுதிபெற 
வில்லை. **மேற்குத்‌ இசையிலிருப்பதுபோலவே இங்கும்‌ 
மனிதர்‌, பரஸ்பரம்‌ அன்பு செலுத்தும்படி விதித்த 
சடவுளின்‌ கட்டளையை மறந்து, ஒருவருக்கொருவார்‌ 
விரோதிப்பதையும்‌ கொலை புரிவதையும்‌ சண்டு நான்‌ 
வ்யஸனப்‌ படுகிறேன்‌”? என்று ஸ்ரீ க்ளெமான்ஸோவே 
சொல்லியிருக்கிறார்‌. ஆனால்‌ இந்த ஸமயத்தில்‌ இந்தி 
யாவில்‌ பரவிவரும்‌ ஸாத்விக தர்மக்‌ காற்றை சுவாஸியாம 
லிருப்பாரானால்‌, ஸ்ரீ களெமான்ஸோவின்‌ வாக்கில்‌ இந்த 
வார்த்தை உதிதக்தே யிராகதென்று நான்‌ நிச்சயமாசக்‌ 
கூறுவேன்‌. இப்போது ஸ்ரீ க்ெமான்‌ ேஸேர பாரீஸ்‌ 
நகரத்திலிருந்தால்‌ அங்கு மறுபடி வீசி வரும்‌ ஜொமானிய 
விரோதக்‌ காற்று இவரையும்‌ தாக்கி, இவருடைய புத்தி 
ஸாத்விக நெறிகலிலே செல்ல இடங்‌ கொடுத்திராது. 
எனவே, இந்தியா அன்பு நெறியால்‌ வலிமை யேரங்கி 
உலசை நடத்த வேண்டுமென்ற கொள்சையை ஆதரிக்கத்‌ 
தொடங்கிவிட்டது. இந்த ஆசாரத்தின்‌ ஆரம்பக்‌ சலைசகளே 
மிசவும்‌ அச்சர்யமாக, உலசத்தாரெல்லாருங்‌ சண்டு 
வியக்கும்படி யிருக்கின்றன. இனி இக்‌ கொள்சை 
இத்தியாவில்‌ மக்களுக்குள்ளே எல்லா வாழ்க்சைத்‌ துறை 
களிலும்‌ பூர்ணமாக ஸதாபிக்சப்பட்டு விளங்கும்‌ 
காலத்தைக்‌ கடவுள்‌ விரைவிலே அருள்‌ செய்வாராகுச. 


-- காரலவிளக்கு என்ற கட்டுரைப்‌ பகுதி--பாரதி தமிழ்‌ 


41. கிரேக்க தேசத்தின்‌ ஸ்திதி 


19 நவம்பர்‌ 7920 


கிரேக்க தேசத்து ஐனங்கள்‌ சமீபத்தில்‌ நடந்த 
எலெக்ஷன்‌”'சளில்‌ வாக்குக்‌ கொடுத்திருக்கும்‌ மாதிரியைப்‌ 
பார்க்சையிலே அவர்கள்‌ முன்னிருந்த கான்ஸ்டன்டைன்‌ 
ராஜாவே திரும்பப்‌ பட்டத்துக்கு வரவேண்டுமென்று 
விரும்புகிரார்சளென்பது நிச்சயமாகத்‌ தெரிகிறது. இந்தக்‌ 
கான்ஸ்டன்டைன்‌ ராஜா செய்ஸர்‌ சக்ரவர்த்தியின்‌ 
ஸஹோதரிக்குக்‌ சணவரென்பகையும்‌, யுத்த காலத்தில்‌ 
செய்ஸருக்கனுகூலமாகச இருந்தா ரென்பதையும்‌ சருதி, 
முன்னர்‌ அவரை ராஜ பதவியினின்றும்‌ தள்ளியவார்களாகிய 
இங்கிலாந்து முதலிய நேசக்‌ சகமியார்‌ அவர்‌ மீளவும்‌ 
கிரேக்க தேசத்து ராஜாவாசக்‌ கூடாதென்று தீர்மானித்‌ 
திருக்கிறார்கள்‌. கான்ஸ்டன்டைனுக்கப்பால்‌ நேசக்‌ சக்ஷி 
யாரின்‌ சைப்பொம்மையாகிய வெனிஜிலாஸ்‌ என்ற கிரேக்க 
மந்திரியின்‌ உதவியுடனே, கிரேக்க ஆட்சியைத்‌ தங்களிஷ்‌ 
டப்படி மாற்றிக்‌ கான்ஸ்டன்டைனுடைய இளைய மகனொரு 
வனைப்‌ பட்டத்தில்‌ வைத்திருந்தார்கள்‌. இந்தப்பிள்ளை 
ஸமீபத்தில்‌ குரங்கு சடித்ததனால்‌ இறந்து போய்விட்டார்‌. 
எனவே கிரேக்க தேசம்‌ இப்போது ராஜா இல்லாமல்‌ இருக்‌ 
கிறது. கான்ஸ்டன்டைன்‌ அரசரின்‌ மற்றொரு குமாரரைப்‌ 
பட்டத்துக்கிருக்கச்‌ சொல்லியதில்‌ தமது பிதாவே ராஜா 
ஆகவேண்டுமென்று கருதி அவர்‌ ராஜ பதவியை ஏற்றுக்‌ 
கொள்ள மறுத்துவிட்டார்‌. கிரேக்க ஜனங்கள்‌ கான்ஸ்டன்‌ 
டைன்‌ ராஜாவையே மறுபடி. ஸிம்ஹாஸனத்துக்கழைக்‌ 
கஇறுர்கள்‌. ஏலெக்ஷனில்‌ வெற்றி பெற்ற சஃ௯ஷிக்குத்‌ 
தலைவராகிய ஸ்ரீமான்‌ குநாரிஸ்‌ என்பவர்‌ கான்ஸ்டன்‌ 
டைன்‌ ராஜாவுக்கே மறுபடி. பட்டங்‌ கொடுக்க வேண்டு 


150 


மென்றநிச்சயத்தோடிருக்கிறார்‌. அந்தந்த தேசக்காரிஷ்டப்‌ 
படி. அந்தந்த ராஜ்யம்‌ அளப்பட வேண்டுமென்று நேசக்‌ 
கஷியார்‌.வாயால்‌ ஓயாது சொல்லுகிருர்களேயன்றிக்‌ கார்‌ 
யத்தில்‌ வரும்போது, உலகத்து ராஜ்யங்களில்‌ பலஹீனத்‌ 
தோடிருப்பவனவற்றையெல்லாம்‌, இவர்களுடைய ஸெள 
கார்யங்களுக்கிசைந்தபடி. இந்நேசக்‌ சகக்ஷியார்களின்‌ அபிப்‌ 
பிராயங்களுக்கு, பலாத்சாரமாகவேனும்‌ உட்படுத்த 
முயற்சி செய்கிறார்கள்‌. கிரேக்க தேசத்து ஜனங்கள்‌ 
துங்களிஷ்டப்படி ராஜா ஏற்படுத்திக்‌ கொள்வதைக்கூடத்‌ 
தடுத்துப்‌ பேசத்‌ தங்களுக்கதிசாரமுண்டென்று நேசக்‌ 
கக௩கியார்‌ நினைக்கிமுர்கள்‌. இதினின்றும்‌ கிரேக்கர்‌ நேசக்‌ 
ககமியின்‌ கூட்டத்தை விட்டுப்‌ பிரிந்து செல்லவும்‌ விரும்பக்‌ 
கூடுமென்று சருதுகிறேன்‌. 

-விநோதத்திரட்டு என்ற கட்டுரைப்பகுதி-பாரதி தமிழ்‌ 


42. விதி 


9 செப்டம்பர்‌ 1916. 

விதி மூன்று வகைப்படும்‌ :-- 

1. தெய்வவிதி 2. சாஸ்திர விதி 8. நாட்டு விதி 
தெய்வ விதி 

இந்த மூன்றிலே தெய்வ விதியை மாற்ற முடியாது. 
காற்றிலே வீசிய சல்‌ இடையிலே தடுக்கா விட்டால்‌ மண்‌ 
மேலே வந்துவிமும்‌; தீ ௬டும்‌; பனி குளிரும்‌, மின்னல்‌ 
அழிக்கும்‌. வெயில்‌ ஓளி செய்யும்‌. இவற்றைப்‌ பிற விதி 
களால்‌ சிறிது நேரம்‌ தடுத்தாலும்‌ தடுக்கலாம்‌. இயற்கை 
விதிகளை மாற்றிவிட வழியில்லை. நன்மை நினைத்தால்‌ 
நன்மை விளையும்‌. இமை நினைத்தால்‌ இமை விளையும்‌. 
பொய்‌ இழிவு தரும்‌. உண்மை கைதூக்கும்‌. இவை 


721 


மாருத விதிகள்‌, இக்காலத்து இயற்கை விதிகளை 
ஒன்றொன்றாக ஆராய்ந்து சண்டுபிடித்துப்‌ பின்‌ அவற்றை 
அனுசரித்து வாழவேண்டும்‌. இந்த விதிசவிலே மனித 
ஜாதியார்‌ இன்றுவரை “கற்றது சைமண்ணளவு, சல்லாத 
துலகளவு.”” இவற்றின்‌ ஞானம்‌ வளர வளர மனித ஜாதி 
மேன்மை பெறும்‌. 


சாஸ்திர விதி 


சாஸ்திரம்‌ மனிதனால்‌ எழுதப்பட்டது. ஆதலால்‌ 
இன்னும்‌ நிறைவு பெறவில்லை. தெய்வ விதிகளைக்‌ கூடிய 
வரை பின்பற்றியே சாஸ்திரக்காரர்‌ எழுத முயற்சி செய்‌ 
திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ காலதேச வர்த்தமானங்கள்‌ 
மாறுபடுகின்றன. தெய்வ விதிகளைப்‌ பற்றிய புதிய 
வித்தைகள்‌ வழக்கப்படுகின்றன. அப்போது சாஸ்திர 
விதிகளை மாற்றுதல்‌ அவசியமாகிறது. திருஷ்டாந்தமாக 
வைத்திய சாஸ்திரத்தைப்‌ பாருங்கள்‌. காலதேச வர்த்த 
மானங்களுக்குத்‌ தக்கபடி விதிகள்‌ மாறுகின்றன. பூர்வீச 
ஐரோப்பிய வைத்தியார்கல்‌ பெரும்பான்மை எல்லா வியாதி 
களுக்கும்‌ நோயாளியின்‌ உடம்பைக்‌ குத்தி ரத்தத்தைக்‌ 
கொஞ்சம்‌ வெளியேற்றினால்‌, அதுவே நல்ல முறையென்று 
நினைத்திருந்தார்கள்‌. தலை நோவு, ஜ்வரம்‌ எது வந்தாலும்‌ 
உடம்பைக்‌ குத்தி ரத்தத்தைக்‌ கொட்டித்‌ தரவேண்டும்‌. 
இந்த மடமையாலே, பலர்‌ ரத்த நஷ்டமே முதற்‌ காரண 
மாய்‌ அநியாயமாக மடிந்து போனார்கள்‌. இக்காலத்தில்‌ 
அந்தக்‌ கொள்கை மாறிவீட்டது. ஜ்வரம்‌ வந்தால்‌ 
பத்தியம்‌ மதுரையில்‌ ஒரு மாதிரி, வேலூரிலே மற்றொரு 
மாதிரி. 


இலக்கணத்தை எடுங்கள்‌ :-- 


“பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌, வழுவலகால 
வகசையினாலே”' என்று பவனந்தி முனிவரே சொல்லுஇருர்‌, 


152 


தூர்ம சாஸ்திரத்தை எடுங்கள்‌ :-- 

பஞ்சபாண்டவர்‌ காலத்தில்‌ ஒரு ஸ்திரீ பல புருஷரை 
விவாகம்‌ செய்துகொள்ளலாம்‌. வேதவியாஸா்‌ காலத்தில்‌ 
கமையன்‌ பிள்ளயில்லாமல்‌ இறந்து போனால்‌ தம்பி 
அவனுக்கு ஸந்ததி ஏற்படுத்திக்‌ கொடுக்கலாம்‌. 

விசுவாமித்திரர்‌ காலத்தில்‌ க்ஷத்திரியர்‌ அறிவினால்‌ 
பிராமணராகிவிடலாம்‌. மனுஸ்மிருதியின்‌ விதிகள்‌ வேறே. 
பராசரர்‌ விதிகள்‌ வேறே. நடப்பிலுள்ள வைத்தியநாத 
இகஷிதர்‌ விதிகள்‌ வேறே. இங்கிலாந்துக்கு வேறு ஸ்மிருதி. 
ப்ரான்ஸ்‌ தேசத்துக்கு வேறு. பாரஸீகத்துக்கு வேறு. 
நமக்கு வேறு. நமக்குள்‌ வடநாட்டில்‌ வேறு. தென்னாட்‌ 
டில்‌ வேறு. வைஷ்ணவருக்கு வேறு. ஸ்மார்த்தருக்கு வேறு. 

சாஸ்திரங்களையெல்லாம்‌ காலத்துக்குத்‌ தகுந்தபடி. 
மாற்றிக்கொண்டு போகிறோம்‌. வேதத்தைத்தான்‌ மாற்ற 
முடியாது; உண்மையான வேதமாச இருந்தால்‌. 


நாட்டு விதி 


நாட்டு விதி என்பது அர்த்த, நீதி சாஸ்திரங்களின்‌ 
விதி. இதணத்‌ தற்சாலத்தோர்‌ அரசியல்‌ விதியென்று 
சொல்லுகிறார்கள்‌. அதுவும்‌ சாஸ்திர விதியோடு சேர்த்‌ 
ததுதான்‌. ஆனால்‌ மற்ற இலக்கணம்‌ முதலிய சாஸ்திரங்‌ 
களின்‌ விதிகளைக்‌ காட்டிலும்‌ அரசியல்‌ விதிகள்‌ மிசவும்‌ 
விரைவுடன்‌ மாறுபடுவதால்‌ இதனைத்‌ தனியாச ஒரு பகுதி 
யாக்கும்படி நேரிட்டது. எனவே, தெய்வ விதிக்குப்‌ 
பரிபூரணமாக உட்பட்டு சாஸ்திர விதிகளையும்‌ நாட்டு விதி 
களையும்‌ மேன்மேலும்‌ புத்திசாலித்தனமாகச்‌ சீர்திருத்திக்‌ 
கொண்டு வந்தால்‌, மனுஷ்ய ஜாதிக்கு ஷேமமுண்டாகும்‌. 


பாரதி தமிழ்‌. 


